127 


A DESCRIPTIVE CATALOGUE 


OF THE 


TAMIL MANUSCRIPTS 


IN THE 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY , MADRAS 


BY 


MAHĀMAHÕPĀDHYĀYA VIDYĀVĀCABPATI 
8. KUPPUSWAMI SASTRI , M.A. , I.E.S. ( Retired ) 
DUBATOR , GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY AND PROFESSOR OF 
SANSKRIT AND COMPARATIVE PHILOLOGY , PRESIDENCY COLLEGE , MADRAS ( Retired ) 


AND 


VIDYĀSĀGARA VIDYĀVĀCASPATI 
P. P. SUBRAHMANYA SASTRI, B.A. ( Hons . ) ( Oxon . ) , M.A. ( Madras ) , 
CURATOR , GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY AND PROFESSOR OF 

BANSKRIT AND COMPARATIVE PELOLOGY , PRESIDENT Y COLLEGE , MADRAS , 


( Prepared under the authority of the Government of Madras) 


Volume IV - Religion and Philosophy ( Saivism ) 


MADRAS : 
PRINTED BY THE SUPERINTENDENT, GOVERNMENT PRESS 


1 1.3 . 


PRICI , rupeer 18 annas. ] 


19 37. 


A DESCRIPTIVE CATALOGUE 


OF THE 


TAMIL MANUSCRIPTS 


IN THE 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY, MADRAS 


BY 


MAHĀMAHOPADHYAYA VIDYĀVĀCASPATI 
S. KUPPUSWAMI SASTRI , M.A. , I.E.S. ( Retired ) 
OURATOR , GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY AND PROFESSOR OF 
SANSKRIT AND COMPARATIVE PHILOLOGY , PRESIDENCY COLLEGE , MADRAS ( Retired ) 


AND 


VIDYĀSĀGARA VIDYĀVĀCASPATI 
P. P. SUBRAHMANYA SASTRI , B.A. ( Hons . ) ( Oxon . ), M.A. (Madras ), 
CURATOR , GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY AND PROFESSOR OF 

SANSKRIT AND COMPARATIVE PHILOLOGY , PRESIDENOY COLLEGE , MADRAS . 


( Prepared under the authority of the Government of Madras) 


Volume IV - Religion and Philosophy ( Saivism ) 


MADRAS : 
PRINTED BY THE SUPERINTENDENT, GOVERNMENT PRESS 


1937 , 


TABLE OF TRANSLITERATION . 


Consonants . 


Semi-vowels , 
sibilants 

and 
aspirate . 


Vowels. Diphthongu. 


Gutturals 


.31 


k , kh , g , gb , 8 ... h , ḥ 


& a 


e , e , ai, 


Palatals 


... 


i , 1 


o, oh , i, jh , ñ ... y , s 


... 


Linguals 


... 


t , th , d , dh , 1c r , , 1 , 8 


Dentals 


t , th , d , dh, ... 


1 , 2 , 8 


I li 


... 


.. 


Labials 


... 


P , ph , b , bh , m ... 


V 


0 , 0 , au . 


INTRODUCTION 


66 


This is the fourth volume of the Descriptive Catalogue of 
the Tamil Manuscripts in the Government Oriental Manu 
scripts Library , Madras, and has been prepared on the same 
lines as the third volume of this series already issued ; and 
the pages of this volume and the serial numbers of the 
manuscripts noticed in this volume , are in continuation of 
those found in that volume . Attention is drawn below to a 
few of the more important works described in this volume . 

Tanikai Nārpā Valangal, No. 1642.- Verses in four 
different kinds of metres , namely , Venpā , Kalitturai, Virut 
tam , and Koccahakkalippä, in praise of God Subrahmanya of 
Tiruttanikai. The poem is also in the Antādi form , the last 
word of a verse being made the first word of the next 
following verse . . The author , whose name is made out to 
be “ Ārumugan " from the last verse of the poem , calls the 
poem a " 

garland of verses, and by concluding the 
poem with the words , முத்திக்கு வித்தகனே , which are 
almost the same words as “ Sesy of garu ," with which 
he commences the poem , he has made it a garland , whose 
two ends do not hang loose , but are knit together . To his 
deep devotion he adds a mastery of the art of composing 
easy , simple and charming versos . 

Tanikai Yārruppadai, No. 1643.- A poem in the Ārrup 
padai style, in praise of God Subrahmanya of Tiruttaņikai, 
by Kacciyappa Munivar of Tiruvāvaďuturai. The whole 

poem 
is in the form of an Ahaval, containing 418 lines . This copy 
contains only 47 lines from lines 184 to 230. May be useful 
for purposes of collation as far as it 

of collation as far as it goes , and is a fragment 
of a work of much devotional and literary value . 

Tiruccendil Antādi, Nos. 1644 to 1647. — This is a poem , 
in the Antādi style, in praise of God Subrahmanya of 


ii 


INTRODUOTION 


Tiruccendûr by Sivappirakāsa Svāmigal. The following 
stanza is found in the colophon in manuscript No. 1645 : 

தென்னயன் மாற்கரியான் றேசிகெனெனுஞ் செந்திலற்குச் 
சொன்னயன் றேருஞ் சிவப்பிரகாசன் றொடர் நிலைப்பா ( த் ) 
தன் ( ன ) னை ) யன்பாக நிரோட்டத் தைந்தேழ் செய்யுட்டா னுரைத் 

தான் 
சின்னயன் முன்னவன் றாள் போற்றி ( மை ( த்த ( ற்ற ) துஞ் செப்பி 

னனே ( ளக ) 


From this it is made out that the first thirty - five 
(" 201608 54 ” ) stanzas were composed by Sivappirakāśa Svāmi 
gal, and that Cinnayyan , " after worshipping the feet of his 
predecessor " Sivappirakāśa Svāmigal , composed the remain 
ing sixty - five stanzas and rounded off the total of the verses 
into a hundred . Cinnayyan also seems to have had consider 
able skill in composing highly artificial verses of the Nirotta 
and Yamaka types . The stanza beginning with the words, 
"“ 0,5 T WIGOT ” . is found in the beginning in manuscript 
No. 1646. Only the first thirty stanzas are found in the 
printed edition , and according to the stanza “ Q. T W T " 
etc. , five more will have to be added to them , and the first 
thirty - five stanzas will have to be marked off as the work of 
Sivappirakāśa Svāmiga !. 

Tiruvaguppu, Nos. 1656 , 1657 and 1658 : -A poem in 
praise of the feet , lancet, arms, peacock - vehicle, etc. , of God 
Subrahmanya by Tiru Aruņagirināthar, the celebrated 
devotee of God Subrahmanya and author of the Tiruppugal. 
There are twenty - five stanzas (" S045MT " ) in the Vanna 
viruttam style, in Ms. No. 1656 , on the first leaf of which a 
note is found to the effect that only the first eighteen stanzas 
are the production of Tiru Aranagirināthar, and that the 
remaining stanzas are not hig . Ms. No. 1657 contains 
twenty - five stanzas , but five of them are not found in Ms. 
No. 1656. Ms. No. 1658 is the same as Ms. No. 1657 , but 
wants three leaves in the beginning. All the 25 Vaguppus 
have been published . 


INTRODUOTION 


ü 


Kāsikkālabhairavar Padikam , No. 1686. - An unprinted 
poem in praise of Kālabhairava, a manifestation of God Śiva, 
worshipped in a shrine at Kāśi or Benares . The name of 
the author is not given . The style is simple and forcible. 

பரிவினுடன் யான் மூழ்கு தீர்த்த மெல்லா நினது 

பண்புதரு கங்கை யென்பேன் 
பகரவரு முத்தலத் தெத்தலமு முத்தநின் 

பத்தர் பணி காசி யென்பேன் 


* 


காசியெனு மொரு வாரணாசி நக ரரனந்த 

கால வயிரவ நாதனே !! 


. 


. 


( I will earnestly call all the sacred waters in which I bathe, 
0 ! Lord , Thy boly Ganges ; I will call every sacred place, 
in any 

of the three wide worlds , by the name of Kāśi, that is 
worshipped by Thy Devotees 

O ! Blissful Lord 
Kālabhairava of Kāśi , otherwise known as the glorious 
city of Benares " ). Such are the words of the author of this 
poem , who was born and bred in a place soparated by a 
distance not less than a thousand miles from Kāśi, and who 
spoke Tamil , a tongue not in general vogue at or near Kāśi . 
In this way , from a very early period in the history of India, 
hor unity , at least in matters religious, has been vividly 
present in the minds of her children , to whatever corner of 
her vast area they might belong. 

Cidambarac Oeyyutkovai, Nos. 1693 , 1694 and 1695.-A. 
poem in praise of God Siva, worshipped under the name of 
Śrī Natarāja at Chidambaram , by Kumaragurupara Svāmi 
gal, a great Saiva devotee, an honoured name in Tamil 
literature and the founder of the Tiruppanandal Math . 
Though apparently devotional, the poem is also highly literary 
in aim and method . It is a useful and valuable manual for 
helping in the learning and teaching of Tamil prosody 
( wruy ) . The stanzas of this work are written with a view 
to illustrating Tamil metrical compositions such as the 
V enpā , Āsiriyappă, Kalippā , Vañcippă, Marutpā and their 
divisions , namely, Tālisai, Turai and Viruttam . Every 


iv 


INTRODUOTION 


stanza is followed by an explanation , in prose, of the 
metrical peculiarities illustrated by it . Though the work 
has been printed , these three manuscript copies of it will be 
found useful for the purpose of collation , 

Siva Kșēttira Siva Nāmappahrodai, No. 1699.- This is a 
poem , in praise of God Siva and Goddess Pārvati , worshipped 
in the various recognized Saiva shrines , and mentioning the 
different names by which they are called there . The author 
of the work is Korravanguļi Umāpatiśivācāryar. Both in the 
beginning and in the end and in the introductory stanza , 
this work is said to belong to the Pahrodai kind of compo 
sition, but the work has been printed under the name of 
Siva Kșēttira Siva Namak Kalivenpā . Further the six 
Kannis at the end of this copy are different from those 
found in the printed edition , and the Venpā beginning with 
the words “ சரணமென்றுன் is not found in the printed 
edition . 

Saundariya Lahari, No. 1736. - A rendering in Tamil 
verse , of the Saundarya Laharī of Śrī Sankarācārya in 
Sanskrit , by Vīraik Kavirāja Panditar, to whom Piramā 
tarāyan is said to have orally translated it . It is in praise 
of Goddess Sakti, the Consort of God Siva, and is considered 
to be as efficacious , as the spells sacred to that Goddess , in 
propitiating Her . The style is good . The next following 
No. 1737 , is a commentary on this by Ellappa Nayinār of 
Tālainagar, who is himself the author of several literary 
works of merit. Both the text and the commentary have 
been printed . 

Narasingap Pattu, No. 1760 .-- The author of this short 
poem 

is a namesake of the great Šaiva saint, Tirujñānasam . 
bandhar of ſírkāli and there the similarity between the 
two ends . Both in its style and subject matter , this poem 
has nothing in common with any of the recognised verses 
of the great ſaiva saint. 

Māņikka Suvāmi Venpā , No. 1806. - A metrical treatise 
on the Saiva religion and philosophy. In the colophon of 


INTRODUCTION 


this manuscript , the work is referred to by the title given 
ahove . In the last verse of this work , the name of the 
anthor is given as " மாணிக்க வாசகனார் . Here and there 
metrical irregularities are found in the stanzas ( Venpās ). But 
it is worthy of note that this work strosses spiritual know 
ledge (@roid ) as the only means of attaining salvation to the 
exclusion of other means such as conduct ( Filmu ). May be 
of interest to the students of Indian philosophy in general , 
and the Saiva Siddhānta in particular . 

Siva Yoga Dipikai, No. 1823. - A word - for -word rendering 
in Tamil of the Sanskrit work Śivayāgapradī pikā by Sadāśiva . 
Yögīśvara (described under Nos . 4384 and 4385 of the 
Descriptive Catalogue of Sanskrit Manuscripts , Vol . IX ) . 
The numbers of the verses in the Sanskrit original are given 
against their equivalents in the translation . The name of 
the translator is not known ; but the style of the translation 
is good . Though this work has been printed , this copy , 
being complete , may be found useful for the purpose of 
collation . 

Kapilar Ahaval, No. 1826. - A poem in the Ahaval style , 
condemning caste and its distinctions , by Kapilar , whom 
tradition makes one of the brothers of the famous Tiruval 
luvar , the author of the Tirukkural. It may be noted in 
passing that this manuscript and manuscripts Nos . 1834 
( Alukani Siddhar Pādal ), 1835 ( Idaikkā ttu Siddhar Pādal), 
1836 ( Enādic Ciddhar Padal), and 1839 ( Kudambaic 
Ciddhar Pādal) differ from their corresponding printed 
editions . 

As in the case of similar volumes previously published , 
the present volume also is furnished with a subject index, 
an author index , and a general index . 


GOVERNMENT ORIENTAL 
MANCSCRIPTS LIBRARY, 

MADRAS , 
13th April 1937 


P. P. SUBRAHMANYA SASTRI , 

Curator , 


CONTENTS , 


OLASS VEULIQION AND PHILOSOPHY, 


( 2 ) Sailabi , echtrat . 


Name of the work . 


Nanbor . 


14 . 


1.1 


1822 


. 


** 


te 


1824 
1625 , 1828 


. 


1828 , 1629 

1690 


*** 


& 


*** 


* 


. 


1691 
1832 


.. 


> 


36 


1836 
1488 , 1637 

1638 


.. 


Ganapati 

Ganapatiyadiriya virutham 
Karpaksppillaiyârtadi 
Kagittundivinayakar padikams 
Pillaigarskaval 
Padayaimanapkalavinayakar dadi 
Mattaniyadār irattaimanimālai 
Vingyakarpaccarattina 

Valamukama 
Babrrumapya.com 

Kadirkámattevãram *** 
Kadirmalaikkumararatadi 
Kagtarantádi Witb oommentary 
Kantiralakarama 
Kumarapurakkam martadi 
Kanaranaval 
Kuyifpattu 
Sattur sangar milai 
Saravanabbapaandar padikam 
Şastikarroam 
Tapikaitarpārklangal 
Taşikaiyarrappadai 
Truoceadilantadi 
Tirottanikuikkawarna padikama 
Tiruppokal 
Tiruppakal ( Panoarattinam ) ... 
Tirappornrocannjdhimurai 
Tiruvakuppa 
Palanippatta 
Palanimalsikkuraraztaszi 
Palagitnalaiyedivélar padikam 
Pasapipelar tudi 
Portr árumakap kurudkalindirattam , 
Mayilpirattam 
Mayilacalattaniidi 
Murukantadi 


+ 


1040 


. 


#y 


1842 


1844 to 1847 

1849 


. $ 


* 


.. 


. 


Is 


e 


1863 
1854 and 1866 
1666 to 1668 

1659 


69 


*** 


3881 
1082, 1668 
1864, 1888 


. 


det 


1867 and 18ds 


tet 


*** 


. 


ii 


OONTENTS 


Number , 


... 


1672 
1873 


... 


... 


... 


.. 


. 


. 


... 


. 


... 


... 


... 


.. 


... 


.. 


1 .. 


... 


... 


... 


... 


... 


.. 


. 


ice 


.. 


.. 


... 


... 


... 


... 


... 


Name of the work . 
8abrahmanya :-cont. 

Velviruttam 

Maņņippā kainakarsubrahmanyar padikam 
Siva : 

Arañãoaleser kalitturai 
Aruņāoalošar viruttam 
- Avinasinathartudi 
Ayirattettusiválayappadal 
Udavuppattu 
Kaocapegartottiram 
Kaccipānandaruddirošarkirttanai 
Kāsikkālabhairavar padikam 
Kāyārohapesar tõttiram 
Kailāsattiruppadikam 
Kailasanathar töttiram 
Cidambaraoceypatkóvai 
Cintā maņIsartudi 

Cintamanišarkalineļilviņņappam 
· Sivakşattirasivanāmappahrodai - 

sivappirakagasivayirabhadrartudi 
Sivaperumāntadi 
Sundarānandamurttipadam 
sokkanātharvenpä 
Gotippatta 
Dakşiņāmtrtti tudi 
Darumasantóttiram 
Tikiriyanappattu 
Tiyagarājartudi 
Tiyāgésar tiravilaiyattakaval 
Tirumorralittöitiram ... 
Tiravilaiyādarkaroņaittiruvirattam 
Tiropašattānattóttiram 
Tiruvolappattu 
Namaccivāyamālai 
Poygámolisar aştakam 
Poyyamoligar kalitturai 

Põrrittiruvirattam 
Virabhadrastāmipadikam 
Védagirišar tudi 
Vodaporisar tudi 
Vodapurīšarantādi with commentary 

Vedaparibarantādi 
Pārvati : 

Akilandaivari tõttiram 
Aukālammai padikam 
Karpakavallitudi 
Gaurippatta 


1674 and 1675 

1676 
1677 to 1879 

1680 

1881 
1882 to 1684 

1686 

1666 
1687 to 1689 

1690 
1691 , 1692 
1693 to 1696 
1696 , 3697 

1698 
1899 
1700 
1701 
1702 
1708 
1704 

1705 
1706 and 1707 

1708 
1709 

1710 
1711 to 1714 
1715 and 1716 

1717 
1718 
1719 
1720 
1721 
1722 
1723 
1724 
1725 
1726 
1727 


... 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


+ 


... 


4 . 


... 


... 


rat 


& 


.. 


... 


... 


. 


... 


... 


... 


..O 


. 


... 


( 1 


.. 


ons 


... 


... 


... 


. 


..6 


. ! 


... 


DO 


1728 
1729 
1730 
1731 


. 


... 


.. 


CONTENTS 


iii 


Number . 


... 


.. 


. 


11 


.10 


... 


... 


. 


.. 


1782 
1733 to 1785 

1736 
1737, 1738 

1789 
1740 
1741 
1742 
1743 
1744 
1745 
1746 

1747 
1748 , 1749 

1750 

1751 
1752 and 1753 
1764 and 1755 


.. 


... 


Name of the work . 
Pārvati :-cont, 

Sāmalaiyammainavarattinam 
sivakāmiyammsitudi ... 
Baundaryalakari 
Saundaryalakari with commentary 
Saundaryalakaricoak kiradka 
Saundaryalakari with Diagrams 
Deviyakaval 
Nellaivadivudaiyammaipadikam 
Padaiyittummaitudi 
Periyanāyakiyammai padikam ( Vālikondapuram ) 
Periyanāyakiyammai padikam (Vriddhāchalam ) 
Pāryati padikam 
Māriyammai tālātta 
Māriyammai tudi 
Māriyammai padam 
Māriyammai padikam 
Mérkā valammai padikam ( Kadalar ) 

Vadivudaiyammai navarattinam 
Vişņu : -- 

Adimalappattu . 
Embiränsata kam 
Dasā vatārappattu 
Tiruppăraikkalaikkādalakiyaperomāl namappattu 
Narasingappatta 
Makaranedunkulaikkādartottiram 
Virarāghavartadi 
Verkaçosartiruvananta ] 
Venkatesar tottiram 
Vöndumpattu 
Vaikunțbasatakam with commentary 


... 


... 


.. 


... 


... 


.. 


... 


... 


EO . 


... 


... 


... 


. 


SO . 


1756 
1757 
1758 
1759 
1760 
1761 
1762 
1763 
1764 
1765 
1766 


lot 


... 


... 


... 


.. 


... 


Navagrahas : 

Santóvarantottiram 
Suryantottiram 
Navagrabattottiram 


... 


1767 
1788 
1769 


. 


... 


... 


... 


... 


... 


1 . 


Devotees : 

Kacciyappamunivartudi 
Saravanadośikar tóttiram 
Saravanadesikarkalitturai 
Saravanadebikar töttiram 
Saravanadegikar veņpā 
Sadgurumālai ( on Saravanadeikar) 
Cidambarasvāmikal tadi 
Sivañānamunivartudi 
Sivappirakasarāñjal 
Mānappirakāśar töttiram 
Tavappirakāśar tadi 


... 


1770 to 1773 

1774 

1776 
1776 , 1777 

1778 

1779 
1780, 1781 
1782 to 1786 

1786 
1787 
1788 


100 


... 


..3 


... 


... 


... 


$ . 


... 


I. 


iv 


CONTENTS 


Number , 


1.6 


3 


1789 
1790 
1791 


... 


... 


... 


19 


... 


500 


IP 


... 


... 


... 


... 


... 


... 


.. 


30 


.. 


.. 


... 


... 


... 


... 


... 


.... 


... 


*** 


... 


... 


1807, 


... 


... 


Name of the work, 
Devoteas .-- cont. 

Tiruña dasarnbandhar tadi.. 
Tiruñāpa sambandhar töttirakkirttanai 

Tiruttondar tirnāmakkovai ....... 
Miscellaneous works : 

Itta kāmiyamālai 
Guramoliveņpā ... 
Köyilnānmanimālai 
Eaccidānandavilakkam 
Sattaimunināyanār nānaveņpā attiſadi 
Cittiraveņpā 
· Ñānavammānai 
Tirumayilaikkapalıçar tottirakkirttanai ... 
Tirumular dhyānakkurippa 
Nellaikkumāraspåmi tõttiram 
Paladavarkal tudi 
Pālaiyānandasvāmikal ñānakkummi 
Maccēndirayyar nānakkalippā 
Mārgasahāyartndi . 
Manikkasyāmi veņpā 
Māņikkavācakar ñānattālisai 
Māņikkavācakar padam 
Māņikkavācakarpādal 
Müvarammānai 
Meycourakkam aimpadu 
Sacoidānandamālai 
Akattiyar dikşaividhi 
Akattiyarpūjaividhi 
Akattiyar yogam āra 
Karmānandarsuttiram aimpattonru 
Konkaparväkkiyam 
Sivayoga dipikai 
Sivayogam 
Taroeyalalindatakaimai 
Kapilarakaval 
Tattuvanal 
Bhögapāyanaryoganal 
Akattiyarſiānam nuru . 
Akappey ociddhar pādal 
Alukaņiociddhar pāďal 
Iợaikkāțțuociddhar pādal 
Enādicciddhar pāďal ... 
Kaduveliociddhar pādal 
Kālaociddhar pādal 
Kadambaiociddhar pāďal 
Korkanarñānam 
Sattaimuniñānanal 
Śivaväkkiyar pädal 


... 


... 


... 


.10 


1792 
1793 
1794 
1795 
1796 
1797 
1798 
1799 
1800 
1801 
1802 
1803 
1804 
1806 
1806 
1808 
1809 

1810 
1811 , 1812 

1813 
1814 , 1816 
1816 to 1818 

1819 
1820 
1821 
1822 
1823 
1824 
1826 
1826 
1827 

1828 
1829, 1830 
1881 to 1833 

1834 
1885 
1886 
1837 
1838 
1839 

1840 
1841 to 1843 
1844 to 1848 


... 


... 


... 


I. 


... 


40 . 


.. 


... 


100 


... 


... 


100 


... - 


.. 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


I. 


... 


... 


... 


.. 


*** 


. 


: 


CONTENTS . 


Number, 


... 


... 


00 


... 


. 


... 


.. 


Name of the work . 
Miscellaneone works cont. 

Suddhakāņdam 
Nánakkunumi 
Mūnamadiyollan 
Nänavettiyan ... 
Nādappatta 
Nādāntappirappu 
Pattinattuppillaiyār pādal 
Bhaddiragiriyar meyññanappulampal 
Palapalavākkiyam 
Macoamaniñānam 
Volappan ñānasüttiraveppå 


... 


1849 

1850 
1851 to 1855 

1856 
1857 

1858 
1859 to 1862 
1863, 1864 

1865 
1866 
1867 


... 


190 


... 


I 


- 


... 


A DESCRIPTIVE CATALOGUE 


OF THE 


TAMIL MANUSCRIPTS , 


VOLUME IV . 


CLASS V - RELIGION AND PHILOSOPHY 

1. GANAPATI. 


1 


2. SAIVISM - DSTOTRAS . 


No. 1621. கணபதியாசிரியவிருத்தம் . 

GANAPATIYĀŠIRIYAVIRUTTAM . 
Sabstance , palm -leaf . Size , 9+ x 1 inches . Pages , 20. Lines , 5 on a 

page . Character , Tamil . Condition , fair . Appearanos, old . 
Complete. 

A eulogy in ten stanzas on Vināyaka , the son of God Siva and 
Pārvati. Although e note is appended in the beginning that the work 
• is by Auvaiyãr, the style of the composition does not warrant suoh a 

statement . 
Beginning : 

ஒளவையாரருளிச்செய்த கணபதியாசிரிய விருத்தம் . 
து திகொண்ட நின்னடி தொழுங்கருணை தா 

தமிழ் தொடுக்கின்ற வெகுவித்தைதா 
துன்பங்கள ணுகாத வின்பங்கடா 

நல்ல சுகசீவனப் பெருமைதா 
பதிகொண்டபுத்திர மித்திர களத்திராதியர் 

பரிந்துதா வந்தவரெலாம் 
பசியாறவெப்பொழுது முசியாமவன்னம் 

படைக்கின்ற கனபவுசுதா 
மதிகொண்ட பிரபைவதன வல்லபை யிடத்தனே 

வலிய பதினொரு கரவனே 
மத்தப் பிரமத்தவனே சித்தப் பிரசித்தனே 

வசீகரக் கிருபையாளனே 
குதிகொண்ட மததாரை தகுதிகெனவே பெருகு 

குஞ்சரத் திருமுகவனே 
குணபதீ ஸ்ரீமகாகணபதீ விகடதட 

கும்பகெம்பீர தரனே . 
94 


( 
க 
) 


1422 


A DESCRIPTIVE CATALOGUR OF 


End :: 


. 


. 


சீறுகிற பகைஞர்குல நிர்மூலமாகத் 

திரிபுவனங்கள் வந்து தொழவே 
சித்த வித்தியாதரர் தமிழ்க்கிறை கவித்துவந் 

திகு திகென வுதவியதனைப் 
பேறொடு படிப்பவர்கள் கிளைவாழவே வரும் 

பிரசண்ட கவிராச ராசப் 
பிரபுராசவசிகாந் தந்தென்னை யன்புடன் 
பிரபல . 

யாளுவாய் 
ஆறுசமயங்களினு மா பூசை . 

தொப்பை வயிறா 
அழகான செம்பவள மேனிப்பிரகாசனே 

யடியார்கருளவாசனே 
கூறரிய முப்பத்து முக்கோடி தேவர்பணி 

குஞ்சரத் திருமுகவனே 
குணபதீ ஸ்ரீமகாகணபதீ விகடதட 
கும்பகெம்பீர தரனே . 

( 50 ) 
( 5-4. ) 

இது விநாயகர் விஷயமான தோத்திரம் . " குணபதி ஸ்ரீமதாகணபது 
விகடதட கும்பகெம்பீரதரனே என்னும் மகுடத்தையுடைய பத்துச் செய் 
யுட்களாலாயது . ஔவையார் இயற்றியதாக நூலின் முதலிற் குறிக்கப்பட் 
டிருப்பினும் , செய்யுள் நடை தாழ்ந்ததாகவிருத்தலால் அன்னோர் வாக்கல்ல 
வென்று தோன்றுகிறது . இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


No : 1622. கற்பகப்பிள்ளையார் துதி . 

KARPAKAPPILLAIYĀRTUDI. 
Pages , 9. Lines , 9 on a page. . 

Bogins on fol . 204a of the MS . desoribed under No. 478 . 
Complete in ten stanzas. 

A eulogy on Karpakavināyakar, worshipped in a shrine near the 
western entrance of the temple in Cidambaram . 
Beginning :: 
சீர்வந்த சித்திரவித்தாரகவி மழை : 

திகுறதமெனவே பொழியவுஞ் 
செகதலந்தனின் மன்ன ( ர் ) மண்டலிகர் 

மெச்ச ) வெகு செவ்வமேயுண்டாகவுந் 
தார்வந்த பரிமளப் புட்பகெந்தக்கலச 

தனவசிய மங்கையரெலாஞ் 


5 


THE TAMIL MAN USORIPTS . 


1423 


சம்போக மதராசனென்றென்னை மெச்சவுஞ் 

சர்வ ( வ )சிகரமுதவுவீர் 
நீர்வந்த நாளிகேரப் பெருங்காயுட 

னிறைகரும் புங் கடலையு 
நெய்யொழுகு மதிரசமு முப்பழ மொடப்பநுகர் 

நெடியகெச முகவழகனே 
கார்வந்த சோலைசூழ் தில்லைமேற் கோபுரக் 

கனக திரு வாயிறனிலே 
கனகச் சதங்கை ( கள் ) கலகலென நடனமிடு 
கற்பகப் பிள்ளை யாரே . 

( க ) 
End : 
( வையக ) ம் விளங்கவரு நா ( ய ) ( J ) றுந் திங்களும் 

வஞ்சகச் செவ்வாய் புதன் 
ரும் வியாழம் வெள்ளி சனி ராகு ( வங் ) கேதுவும் 

வக்கிற ] ( ர ) வகை விகடவிஷமஞ் 
செய்யினு ( ம் ) ந ( ஷ ] ( க்ஷத்திர மூவொன்ப துங்காண 

சித்தயோ காதிவிகடஞ் 
செய் பினும் விக்கினம் வாராமலே பெருஞ் 

செல்வமு மெனக் கருளுவீர் 
தையலுமை பரமக ( ல் ) லியாணி பகவதிகவுரி 

சங்கரி பவானி யருளுஞ் 
சற்புத் ( தி ]ா கெசவத் தர சித்திரவிக சிதம்பரம 

தருணபர் சாங்குச தரக் 
கையனே தில்லைச் சிதம்பரந் தன்னின் மேற் 

கனக திரு வாயில் தனிலே 
கனகச் சதங்கை ( கள் ) கலகவென நடனமிட்டு 
கற்பகப் பிள்ளையாரே . 

( க) 
முற்றும் , ஆநந்தவல்லபை துணை . 
( கு - பு .) - 

இந்நூல் , சிதம்பரம் மேலக்கோபுரவாயிலுள்ள கற்பகவி நாயகர் விஷய 
.மான தோத்திரமாகவுள்ள பத்துப் பாடல்களையுடையது . கனகச் சதங்கை 
கள் கலகவென நடனமிடு கற்பகப்பிள்ளையாரே என்பதை மகுடமாக வைத் 
துப் பாடப்பட்டுள்ளது . செய்யுள் நடை தாழ்ந்தது . இயற்றியவரின் 
ரெனத் தெரியவில்லை . இந்தப் பிரதியிற் பத்துப் பாடல்களும் உள . 


No. 1623. காசித்துண்டிவி நாயகர்பதிகம் . 

KÁŠITTUNDIVINĂYAKARPADIKAM . 
Pages, 10. Lines, 4 on a page. 

Begins on fol . 9a of the MS. desoribed under No.283 ., 
Complete in ten stanzas . 


94A 


1424 


A DESORIPTIVE OATALOGUE OF 


A eulogy on Tuņdivinayagar or Ganapati as worshipped in the 
sacred shrine at Käsi or Benares. The author is Sivañanadēsikar of 
Dharmapuram , This work has been printed under the name of Käsit . 
taņdivinayakartiravarutpă , 
Beginning : 


ஓங்கார வடிவான வுன்பாத தாமரையு 

முபயபரி புரமறைகளு 
முதிக்கின்ற செங்கதிர்க ளொருகோடி நிகரொளியு 

முத்தூள நீற்றினொளியும் 
பாங்கார் கெசானனமு முக்காமும் வளர்புயப் 

பவளா சலங்க ணான்கும் ) 
பாசமுட னங்குசங் கொம்போ ரிலட்டுகம் 

பட்சமொடு வைத்த கரமு 
நீங்காத வருண்மாரி பொழியுந்தரி யம்பகமு 

நிறையுமுக மதமாரியு 
நீள் சடா டவியும் வெண் பிறையுமொரு தொந்தியு 

நெஞ்சினொரு நாளுமறவேன் 
காங்கேயன் மகிழ்தமைய னேகங்கை நதிபெருகு 

காசிவாழ் துண்டிராச 
கணபதி யெனும்பெரிய குணமேரு வேயருட் 

கருணாநிதிக் கடவுளே . 
End : 
தேகபாரம்பொறுக் கப்படுவ தில்லையென் 

செய்குவேன் றெய்வமேயுன் . 
றிருவடித் தாமரையை நம்பினே னீயலாற் 

றிக்குவே றில்லை யுலகி 
லாகமாகாதுசீ யென்றரு வருத்தபேர்க் 

கருள்வே னெனுஞ்சொல் பொய்யோ 
வையவுனை மறவாத வானந்த வாழ்வன்றி 

யமரர்வாழ் வும் விரும்பேன் 
பாகமே யில்லாத நான் வாரணாசியிற் 

பரவுமொரு மணிகன்னிகைப் 
பாகீரதிக்குள் ளநாயாச மாகமெய்ப் 

பாரம்விட வருளளிப்பாய் 
காகமர் தியசரா சரமெலாங் கதிபெறுங் 

காசிவாழ் துணடிராச 
கணப்தி யெனும்பெரிய குணமேருவேயருட் 
கருணாநி திக்கடவுளே 

(க) 
( கு -4 .) - 

இது காசியிலுள்ள சண்டிவி நாயகரது துதி ; 10 பதினான்கு சீர்க்கழி 
நெடிலடியாசிரிய விருத்தங்களாலாகியது ; எளிய நடையுள்ளது ; இந்தப் 


THE TAMIL MANUSORIPTS .. 


1425 


பிரதியில் நூல் பூர்த்தியாயிருக்கிறது . நூலாசிரியர் தருமபுரவா தீனத்தைச் 
சார்ந்த சிவஞானதேசிகர் . இதற்கு , “ காசித் துண்டி விநாயகர் திருவரு 
ட்பா ” என்ற பெயர் அச்சுப்பிரதியில் காணப்படுகிறது . 


No. 1624. பிள்ளையாரகவல் , 

PILLAIYARAGAVAL . 
Pages , 7. Lines , 12-13 on a page. 

Begins on fol . 52a of the MS . described ander No. 1143 . 
Complete in one Agaval stanza . 

A work in praise of God Vināyaka. The authorship is attributed 
to Auvai .. 


Begimming : 

சீதக் களபச் செந்தா மரைப்பூம் 
பாதச் சிலம்பும் பலவிசை பாடப் 
பொன்னரை ஞாணும் பூந்துகிலாடையும் 
வன்ன மருங்கில் வளைந்தழ கெறிப்பப் 
பேழை வயிறும் பெரும்பாரக் கொம்பும் 
வேழ முகமும் வெண் ணுதற்சிந்துரமு 

மைந்து கரமு மங்குச பாசமும் 
End : 

அணுவுக் கணு வா யப்பாலுக் கப்பாலாய்க் 
கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி 
வேடமு நீறும் விளங்க நிறுத்திக் 
கூடுமெய்த் தொண்டர் குழாத்துடன் கூட்டி 
யஞ்சக் கரத்தி னரும்டொரு டன்னை 
நெஞ்சக் கருத்தினிலை தெளி வித்துத் 
தத்துவ நிலைமையுந் தந்தெனை யாண்ட 

வித்தக விநாயக விணையடி சரணம் . 
( கு - பு . ) - 

இது விநாயகர் அகவலென்று அச்சிடப்பட்டு வழங்குகின்றது . விநாயகர் 
துதி . ஔவையார் வாக்கென்பர் . இந்தப் பிரதி பூர்த்தியாகவுள்ளது . 


No. 1625. புதுவைமணற்குளவி நாயகர் துதி . 

PODUVAIMAŅARKULAVINĀYAKARTUDI .. 
Pages, 8. Lines , 4 on a page . 
Begins on fol. 8a of the MS . described under No : 56 . 
( ( nteine on ] y eight stanzas out of 11 . 


1426 


A DESORIPTIVE CATALOGUE 01 


A eulogy on Maņaşkula vināyakar , worshipped in Puduvai. The 
name of the author is not known . 
Beginning :: 
சந்திர சடாதரனே கனனே கன்ற ( ந்த ) த்துவாதீதனிரா 

தாரன் செயலாலுயரிர [ சி ] ( ச ) தவே தண்டந்தனி லொருநாள் 
சுந்தர நவமணிமண்டப மேந்துசுவ ( த்தா ] ( ரா )னைத் தொழுது( த் ) 

தோன் றுஞ் சித்தி [ ]ைா யானையிரண்டு சுயம்பெறுமானைகளாய் 
விந்தையுடன் விளையாடப்பார் [ ப ] ( வ ) தமெய்யுள் மகிழ்வாக ) 

வேதாந்தத்தொளிர் பிரணவமுருவாய் மேவிய கடகளி( றே ) 
வந்தனை செய்பவர் சந்ததம்வா [ ழ்க ] ( மு ) வரந்தருகற்பகமே 

மகிக்குள் மிகும் புதுவைக்குள் விளங்குமணற்குள ை( வங்கரனே ). 


நாற்றிக்கோர்புகழ் சுந்தரனார் சிவ நாடித்தமிழ் ) ழோதி 

நாடித்தேடி ( த் )தனங்கள் திரட்டி நலம்பல நிலவியமுத் 
தாற்றி [ ப ] ( ற் ) போடத் திருவாரூர்க் கமலாலய வாவிதனை ( னி ) 

லண்டர் துதிக்க வெழுந்ததனத்திரளாகிய கட்டிதனை 
நீற்றக்கோர் பெறுதெண்டினர் சிந்தை நிறுத்( திடுவணிகனென) 

நிலவுதராசுரை கல்லுடன் வந்து நிறுத்துத் திறமையுடன் ) 
மாற்றிட்டே நிச ரூபமதாகி வரந்தரு கற்பகமே 

மகிக்குள் மிகும் புதுவைக்குள் விளங்குமணற் குளவைங்கரனே . ( அ ) 
( கு - பு . ) -- 

இந்நூல் , புதுவை நகரில் உள்ள மணற்குள விநாயகர் என்னும் விநா 
யகரது தோத்திரமாக வமைந்துள்ளது . " மகிக்குள் மிகும் புதுவைக்குள் 
விளங்குமணற் குளவைங்கரனே என்பதை மகுடமாக வமைத்துப் பாடப் 
பெற்றுள்ளது . பதினொரு டலுடையது . இந்தப் பிரதியில் எட்டுப் பாட 
ல்களேயிருக்கின்றன. ஆசிரியர் இன்னாரெனத் தெரியவில்லை . ஏடுகள் 
று தியில் முறிந்துள்ளன 


No. 1626. புதுவைமணற்குளவி நாயகர்துதி . 
PUDUVAIMANAKKULAVINĀYAKARTUDI. 


Pages, 11. Lines, 4 on a page . 

Begins on fol . 66a of the MS . described under No..495 , 
Complete. 
Same work as the above. 


End :: 
வேதாகம ( ல ) கலையாரம்பத்திலு மிகு சிறு பாலார்க்கே 

வித்தையாரம்பந் தனிலுந்தேவர் விளங்கிய பூசையினுங் 
காதார் ( க் ) கண்ணியர் மங்கலமதிலுங் காசினிமன்னர்முடி 

கவினுறவேயணி போதினுமேர்முன் கட்டியவேளையினு 


THE TAMIL MANUSORIPTS . 


1427 


மேதாகிலும் விதை வித்திடுபோதினு மிசை ( ந்த ) பலதொழிறனிலு 

மிறைவாநின் பெயர்சொல் ( லு ) வாதுலகினி லிசைத்திடுவாருளரோ 
மாதார்பாக ரளித்திடுபேறே மதகரிமாமுகனே 

மசிக்குள் மிகும் புதுவைக்குள் விளங்கு மணற்குளவைங்கரனே . ( கக ) 


Colophon : 

முற்றும் . 
( த - பு . ) - 

இது முன் பிரதிபோன்றது . இதில் இந்நூல் முற்றும் உள்ளது . 


No. 1627. மூத்த நாயனார் இரட்டைமணிமாலை. 

MOTTANĀ YANÁR IRAȚIAIMANIMALAI. 
Pages , 2. Lines , 4 on a page. 

Begins on fol . 2la of the MS . described under No. 208 . 
Contains 4 stanzas only . 

A eulogy on God Vināyaka composed in stanzas of Venbā and Asa 
riyappa kind . It forms one of the varieties of poems known as 11 
Tiramngai . By Kapiladévar . 
Beginning : 


வெண்பா. 
திருவாக்குஞ் செய்கருமங் கைகூட்டுஞ் செஞ்சொற் 
பெருவாக்கும் பீடும் பெருக்கு - முருவாக்கு 
மாதலால் வானோரு மானை முகத்தானைக் 
காதலாற் கூப்புவர்தங் கை . 

( க ) 
End : 

வாழைக்கனி பலவின்கனி மாங்கனி தாஞ்சிறந்த 
கூழைச்சுருள் குழையப்ப மெள்ளுண்டை யெல்லாந்து றுத்தும் 
பேழைப்பெரு வயிற்றோடும் புகுந்தெனுளம் பிரியான் 

வேழத்திரு முகத்துச் செக்கர்மேனி வி நாயகனே . 
( த.பு. ) - 

விநாயகக்கடவுள் விஷயமாக , கபில தேவராற் செய்யப்பட்டது . பதி 
னோராந் திருமுறைப் பிரபந்தங்களுள் ஒன்று . வெண்பா , ஆசிரியப்பா 
ஆகிய இவ்விரண்டு பாக்கள் முறையே தொடுத்துவர அந்தாதித் தொடை 
யாகப் பாடப்பட்ட இருபது பாக்கள் கொண்ட திரட்டைமணிமாலை . இந்தப் 
பிரதியில் 4 பாடல்களே இருக்கின்றன . இந்நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது . 


1428 


A DESCRİPTIVE CATALOGUE OF 


No. 1628. விநாயகர்பஞ்சரத்தினம் . 
VINAYAKARPANCARATTINAM . 


Pages , 5. Lines , 4 on a page . 

Begins on fol . la of the MS . described ander No 225 . 
Complete 

A eulogy on God Selva vināyakar, as worshipped in a place called 
Vanai. 


Beginning : 
விகசித பரிபுர சரணத் தழகும் வெண்டைய மணிகாடும் 

விரிபொன் னொளி திக முத்தரி யத்தொடு மிளிர்பொன் னரைஞாணும் 
பகாரு ம்ருகமத வயிறொடு மார்பும் பணைபொற் றோளழகும் 

பங்கய விரன்மே வங்குச பாசப் படையுந் துவளிடையும் 
மகரச் செவியும் புகர்முக மதியும் மவர்பொற் சுடர்நுதலும் 

மகுடச் சிகரத் திருமுடி யுடனே வந்தெனை ரட்சிப்பாய் 
சிகரக் கடதட விகடோற் கடகத் தரிகட தடவிகடத் 
திருவளர் வானைப் பதிநற் பதிவரு செல்வ விநாயகனே . 

( க) 
End ;: 

பமிகுந்திட பூத பிசாசுக ளாட்டிடு காட்டேறி 
கமைசனைத் திடைவிடு பம்பு வலக்குறு றாவிருட்சி 
பிரம ராட்சச வீர நலக்குறு சூன்னி ( ய ) மும் 

பிணி , மெனையணு காமற் றற்காத் தருள்புரிவாய் 
சற்பணி பூஷணி நித்யகல் யாணி சமரத் தபிராமி 

சாமளி கோமளி யாமளி பெற்றிடு தந்தி முகத்தரசே 
சிற்பர கடதட விகடோற் கடகத் திரிகட தடவிகடத் 
திரு வளர் வானைப் பதிநற் பதிவரு செல்வ விநாயகனே . 

இந்தப் பஞ்சரத் நம் முற்றும் . 
( த - பு .) 

இது வானை என் னு மூரிலுள்ள செல்வவி நாயகக் கடவுள் துதி . வானை 
யென்பது இன்ன இடத்திலுள்ளதென்று தெரியவில்லை ; இந்தப் பிரதியில் 
நூல் பூர்த்தியாயுள்ளது . 


. 


No. 1629. வி நாயகர்பஞ்சரத்தினம் . 

VINAYAKARPANCABATTINAM . 
Sabstance , paper . Size 84 x 64 inches . Pages , 14, Lines , 16-17 on a 

page . Character , Tamil . Condition , good . Appearance , not old . 

Begins on fol. 141a . The other works herein are Keralautpatti, 
la and 161a , a history of Pandiya kings 125a , Sivakamiyam 
maitudi 144a, - Samudravilasam 151a Kaisi Varadarajasvamikoil 


THE TAMIL MANUSCRIPTS. 


1429 


laipidu 179a ; Arukadumahatmiyam 215a , 302a , Mappanddttiyuls 
219a , 2855 & 298a , Gurulingasangamavilakkam 266u . 

Complete. 

Same work as the above , being a copy made from it . 
( கு - பு . ) 

இது முன் பிரதியைப் பார்த்தெழுதப் பெற்றது . அதிலுள்ள வளவே 
இ.சிலுமிருக்கிறது . 


No. 1630. வேழமுகம் . 


VELAMUKAM . 
Substance , palm -leaf . Size 15 x 1 inches . Pages , 7. Lines , 3 on a 

page . Character , Tamil. Condition, injured . Appearance , old . 
Complete. 
Similar to the above . 

The benedictory stanzas in the beginning commence with the 
expression Velamukam , after which the work is so called . The first 
12 lines begin with each of the successive letters of the 12 vowels 
and the next 18 lines with each of the 18 consonants , respectively , 
of the Tamil alphabet . 
Beginning : 

வேழ முகத்து வி நாயகனைத்தொழ 
வாழ்வு மிகுத்து வரும் . 
வெள்ளைக் கொம்பன் விநாயகனைத்தொழத் 
அள்ளி ( யே ) யோடுந் தொடர்ந்த வினைகளே . 
சிந்தையிற் றொழுவது கணபதி செயசெய 
சீறிய வானைக் கன்றே செயசெய 
அன்புடை யமரரையாள் வாய் செயசெய . 
ஆவித் துணையே கணபதி செயசெய 
இண்டைச் சடைமுடி யிறைவா செயசெய 

ஈசன் றந்தருண் மகனே செயசெய 
End : 

வஞ்சனை பலவுந் தீர்ப்பாய் செயசெய 
அழகிய வானைக் கன்றே செயசெய 
இளமத யானை முகத்தாய் செயசெய் 
இரகுபதி விக்ன விநாயகா செயசெய 
அனந்தலோ டாகிலும் பள்ளியிற் பிள்ளையார் . 


Colophon : 


( ?) [சிற்று ) முற்றும் . 


1430 


À DESORIPTIVE CATALOGUE OB 


இந்ரல் 12 - உயிரெழுத்துக்களையும் 18 - மெய்யெழுத்துக்களையும் முறை 
யே ஒவ்வோரடியின் முதலில் வைத்துச் செய்யப்பட்டிருக்கிறது . விநாயகர் 
விஷயமானது . இந்நூற் காப்பின் முதலில் வேழமுகத்து என்று தொடங்கு 
தலால் இத வேழமுகமென்னும் பெயரையுடையதாயிற்று . இது , இப்போது 
மிக்க இளமைப்பருவத்தில் தமிழ் மட்டும் பயிற்றும் திண்ணைப்பள்ளிக்கூடம் 
களிற் சில இடத்துப் பயிலப் பெற்று வருகிறது . அச்சிடப்பட்டிருக்கிறது . 
இதனிறுதியில் சரசுவதி தோத்திர விஷயமான சில அடிகள் எழுதப்பட் 
டிருக்கின்றன . 


2- SUBRAHMANYA , 


- No. 1631. கதிர்காமத்தேவாரம் . 

KADIRKAMATTÈVÅRAM . 


Pages , 9. lines , 5 On & page . 

Begins on fol . 460 of the MS . Iesabel wder No. 131 . 
Complete in eleven stanzas . 

A poem in praise of Murugakkases or God Subrshmanya, as 
Worshipped in Kadirkamam or Kadirmglai near Jaffna in Ceylon . The 
Dame of the author is not given . The work has not been printed . 
Beginning :: 
கெங்கையுயர் பருப்பதங்க டிரிந்துள] ழ ) ன்று 

கேதார முந்திரிந்து கேள்வி யன்றி , 
யங்கமெனுந் திருக்கோவி லீசனாசா 

னவசபைமுத லோங்காரக் கம்ப நாட்டி ( க ) 
கங்கு ( ல் ) பகல் மும்மலத்தே சங்க டந்து 

கதிரொளியைத் திருவுரு (]ைவச் சிலையான் மன்னைக் 
குங்குமமென் குழலுமையாள் குன்றில் வேந்தைக் 

கும்பிட்டே ( ன் ) னென் பிறவி பின்விட் டேனே . 
End : 
சீரெட்டுக் கெட்டாத கலைக்குள் ளானை ( ச் ) 

சிற்ப்பரனைச் சி ) பரத்தில் த் தில்லை நடஞ்செய்குவானை 
யோரெட்டாய் நின் றகதிர் காமத் தானை 

யொருமுகனை யறுமுகனை யொளிக்குள் ளானைப் 
பேரிட்ட சூரனையும் புலன்க ( ளய் னைந்து( ம் ) 

பொடிபடுத்தி நிலை நிறுத்தும் புகழி னானைக் 
விட்ட கதிர் மலைக் 

குமா 

வேளைக் 
கும்பிட்டே ன்யெ )( னெ ) ன் பிறவி பின்விட் டேனே . 

கதிர்கா ம ( த் ) தேவாரம் முத்து ( று ) ம் , 


THE TAMIL MANUSORIPTS . 


1431 


( த - பு .) - 

இது * கதிர்காமமென்னுந் தலத்திலுள்ள முருகக்கடவுள் விஷயமான 
தோத்திரம் . கும்பிட்டே னென்பிறவி பின் விட்டேனே 

என்னும் 
மகுடத்தையுடைய 11 பாடல்களாலாயது . இயற்றியவரின்னாரெனத் தெரிய 
வில்லை . இஃது இன்னும் அச்சிடப்படவில்லை . 


No. 1632. கதிர்மலைக்குமரவேள் துதி. 

KADIRMALAIKKUMARAVELL UDI. 
Pages , 11. Lines , 6 on a page . 

Begias on fol . 44a of the MS . described apder No. 1296 . 
Complete. 

A sulogy on Marugakkadavul or God Subrahmanya iu twelve 
stanzas . The sixth and the 12th stanzas of this work almost agree with 
the 11th and tenth stanzas, respectively, of the work described above. 
There is nothing to show the identity of the authorship of these two 
works . 
Beginning : 

அடிக்கெழுந்தாதி மூலத் தருள்வெளி திறந்து காட்டிய 
பிடித்தெழு ( த் ) துயிற் கண்ணானைப்பேசு மோங்கார ஞானக் 
கடிக் கனலெழுப்பி ஞானக் கதிர்மவை காண் போர்க்கென்றுங் 
கொடுத்திடுஞ் சித்தி முத்திக் குரு [ வே ] ( வை ) முன் கும்பிட்டோமே. ( க ) 
அரகரவென் றனு தினமுந் தொழுதே நின்றே 

னாருயிர்சென் றணைந்து முக மாறுளானைச் 
சிரநடுவி லிருபதமுந் திருந்தனா ( நா )ட்டிச் 

சிவாயவுயி ரோங்காரத் தீபமேத்திற்றிப் 
பரவெளியி லொளிமதியோ டிரவி சூழப் 

பங்கயப்பூங் கதிர்மலையாள னெங்கள் 
குருபானை யமரர் தொமுங் குமரவேளைக் 

கும்பிட்டே னென்பிறவி பின் விட்டேனே . 
End :: 
அருமறையா யாரமுதாய் முடிவிலாத 

வற்புத மாயான வெள்ளமாகி ஞானத் 
திருவுருவாய்ச் சிவஞான போதமாகிச் 

செங்கமலத் ஞருத்திச் சிறந்த கோல 
மருவுருவாய் ( க் ) கதிர்மலை வடிவுமாகி 

வாசமா யடியார்கள் வாழ ( க ) நாளுங் 
குருவுருவாய் வந்தருளுங் குமரவேளைக் 
கும்பிட்டே னென்பிறவி பின் விட்டேனே . 
திருச்சிற்றம்பலம் . 

(யங ) 


( உ ) 


இத்தலம் ஈழ நாட்டிலுள்ளது . சதிர்மலை என்பதும் இதுவே . 


1432 


A DESCRIPTIVE CATALOGUE OG 


இதுவும் மேற்சொன்ன முருகக்கடவுள் விஷயமான துதியே . முன்பிரதி 
போலவே " கும்பிட்டே னென்பிறவி பின் விட்டேனே ” என்ற மகுடத்தை 
யுடைய 12 செய்யுட்களாலாயது . இதுவும் இதுகாறும் அச்சிடப்படவில்லை . 

இந்தப் பிரதியிலுள்ள 6 , 12 ஆம் பாடல்கள் முன் பிரதியில் முறையே 
11 , 10 - ஆம் பாடல்களோடு சற்றேறக்குறைய ஒத்திருக்கின்றன . இந்நூலி 
ரண்டும் தனித்தனி இருவர் பாடியிருக்கலாமெனத் தோற்றுகிறது . இது 
கவனிக்கத்தக்கது . 


. 


No. 1633. கந்தரந்தாதி உரையுடன் . 

KANDARANDĀDI WITH COMMENTARY. 
Pages , 83. Lines , 8 on a page . 

. 
Begins on fol . 32a of the MS . described under No. 355 
Complete . 
Thi text is the same as that described under No. 244 . 

The commentary is stated to be by Villiputtar Ā [var ,who composed 
the famous Tamil metrical Bhăratam . Both the text and the common 
tary have been printed . 
Beginning : 

கங்கையுந் தும்பையுங் கொன்றையுஞ் சூடுமைக் கண்டரிட 
மங்கை யுமையருள் மைந்தனைக் கந்தனை வாழ்த்துவன்யான் 
பங்கயன் மாலமரேசர் நின்றேத்தும் பதிக்கிரியிற் 
செங்கழனிப் பிள்ளைபாத மெப்போது மென் சென்னியதே . 
வாரணத் தானைய யனை ( 

) திறை 
கொண்ட யானையை வாழ்த்துவனே . 
என்றது , வாரணத்தானை - அயிராபதத்திந்திரனையும் , அயன் - பிரமா 
வையும் , விண்ணோரை - தேவர்களையும் , மலர்க்கரத்து வாரணத்தானை . 
தாமரை மலர்போன்ற 

கையிலே சங்கேத்திய திருமாலையும் , மகத்து 
வென்றோன் மைந்தனை - யாகத்திலே வென்ற மகதேவர் மைந்தனை , 
துவசவாரணத்தானை - கோழிக் கொடியுடைய முருகனை , துணை நயந் 
தானை - துணையாக விரும்பினானை , வயலருணை - பழனஞ்சூழ்ந்த அருணகிரி 
நகரியில் , வாரணத்தானைத் திறைகொண்ட யானையை - [ Q ) கசமுகா சுரனை 
வென்றவனுக் டு திறையான கப்பங் கொண்ட ஆனைமுகவனாகிய கண 
பதியை , வாழ்த்துவனே - துதி செய்வனென்றவாறு . 
உண்ணாமுலை யுமை ( 

- ) சரணுனக்கே . 
என்றது , உண் - கண்ணுண்ணும் , ஆ - பசுக்களையும் , முலை - முல்லை 
நிலத்தையுமுடைய , உ - உந்த , மை - மேக நிறம் போன்ற நிறத்தையுடைய 
மாலுக்கு , மைந்து - வலிக்கும் ஆசு - உவராகிய குற்றத்துக்கும் , அரண் . 
இருப்பிடமான , அம்பார் - கடலிடத்துத் தானவர் , உயிர்சேர் - உயிரை 
யறுத்து , உள் - தேவர்களுளத்தில் , நாம் - அச்சத்தை , உலையும் - கெடுக்கும் , 
ஐ - சுவாமியே , மை ந - ஆட்டை , தாசா - அடிமையாகவுடைய வக்கினிபக 


THE TAMIL MANUSORIPTS . 


1433 


- 


வான் , அண் - அணுகிய , நம் அருணைவெற்பாள் . நம்முடைய அருணையில் 
வாழ்பவள் , உண் உண்மை , ஆம் - ஆகிய, முலையும் - கற்புடைமைக்கு , 
ஐ - அழகிய , மை - அஞ்சனம் , தா - தாவிய - சா - அம்பனைய கண்ணில் , 
நந்தணமும் - கிருபைக்கும் , ஒப்பில் - இணையில்லாத , உண்ணாமுலை யுமை 
மைந்தா - உண்ணாமுலையென்னும் உமாதேவியுடைய குமாரனே , சரணம் - 
உனது சீர்( ப் )பாதங்களிலே , சர எனக்கே 

உனக்குச் சரணம் புகுந்தே 
னென்றவாறு . 
End : 
சேதா மொன்றுமனாதி ( . 

) 
உயிர்ச் சித்திரமே . (என்றது) சேத - சேதமான , கம் - தலை , - ஒன்றும் - 
நிலைபெற்ற , ஆதியும் - ஆதிப்பிரமாவும் , தாதையும் - அவன் தாதையாகிய 
திருமாலும் , தேடரியார்-- தேடிக் காண வரிய மகதேவர், சேய் - குமாரன் , 
தக - தகுதியுடனே , மொன்று - முழங்கும் , சதங்கை யங்கிண்கிணி - சதங் 
கையும் அழகிய கிண்கிணியும் , செச்சையந்தாள் - வெட்சிமாலையும் பொருந் 
திய சீர் ( ப் ) பாதத்தை , செது - சிவந்த ; அகம் - இருதயத்தை , ஒன் றும் வகை 
பணியாய் - கூடும் வகை பணித்தருளாய் , இனித் தீவினைச் சேதகம் - பொல் 
லாத வினையாகிய சேற்றிலே , ஒன்று மறியாது ழவ் - ஒரு நன்றியுமறியா 
மற்றமொறும் , உயிர் - உயிருக்கு , சித்திரமே - சித்திரப் பாவாயென்ற 


. 


(சக ) 


ற , 


( * 

* ) 
செல்வந் திகழுமல நெஞ்சமே ) யவன் தெய்வ மின்னூர் 
செல்வந் திகழு நம தின்மை தீர்க்கும் வெங்கூற்றவற்குச் 
செல்வந் திகழுந் திருக்கையில் வேல் தினை காத்த செல்வி 
செல்வந் திகழு மணவாளனல்குந் திருவடியே . 
என்றது , செல் - சென்று , வந்தி - தெண்டன் பண் , கழுமலம் - சீகாழி 
யை , நெஞ்சமே . நெஞ்சே , அவன் - அவனுடைய , தெய்வ மின் - தெய்வ 
யானையார் , ஊர்செல் - ஊர்கின்ற மேகமானது , வந்து - விரைந்து வந்து , 
இகழும் - பிறரிகழப்பட்ட , நமதின்மை நமதில்லாமையை , தீர்க்கும் 
போக்கும் , வெங்கூற்றுவற்குச் செல் - வெவ்விய காலனுக்கு நடக்கின் 
வந்தி - கொடுமையை , கழூம் - கமுவும் , திருக்கையில்வேல் - அழகிய கையில் 
வேலாயுதம் , தினை காத்த செல்வி - தினையைக் காத்த வள்ளி நாயகிக்கு , 
செல்வந் திகழுமணவாளன் - செல்வமாக விளங்கு நாயகன் , நல்கும் - தரு 
வன் , திருவடியே - அழகிய சீர்ப்பாதத்தை எ - று . 

( க00 ) 
Colophon : 

கந்த ரந்தாதி யுரை யெழுதி நிறைவேறினது . முற்றும் . 
விஷ - மார்கழி உ எ உ சின்னயன் எழுதினது . 
( கு - பு .) - 

இந்நூலின் மூலம் டிஸ்க்ரிப்டிவ் காட்லாக் 244- ஆம் நம்பர் பிரதியில் வந் 
துள்ளது . இந்தப் பிரதியில் இதன் நூறு பாடல்களும் உரையுடன் இருக்கின் 
றன . இவ்வரிய வுரையை இயற்றியவர் டாரதம் பாடிய வில்லிபுத்தூராழ்வா 
ரென்பவர் . இவ்வுருரையில்லாவிடின் இந்நூற்குப் பொருள் கொள்ளுதல் 
மிகக்கடினம் . இது இவ்வுரையுடன் அச்சிடப்பட்டிருக்கிறது .. 


1434 . 


A DESORIPTIVE OATALOGUE OF 


No. 1634. கந்தரலங்காரம் . 

KANDARALANKĀRAM . 
Pages, 20. Lines , h - 80n & page . 

Begins on fol . 12a of the MS . desoribed under No. 239 .. 
Complete. 

Same work as that desoribed ander R. No. 70 ( c) of the Triennial 
Catalogue of MSS . , Vol . I , which was oopied from this MS . 


( த- 4) - 

இது மூவருடத்திய காட்லாக் 70 ( 0 ) நம்பர் பிரதிக்கு மூலப் பிரதி . இதில் 
இந்நூல் முற்றும் உள்ளது . 


No. 1635. குமரபுரக்குமரன் துதி . 
KUMARAPURAKKUMARANTUDI. 


Substance , palm -leaf . Size , 10x 1 inches . Pages , 26. Lines , 4 on a 

page . Character, Tamil . Condition, good . Appearanoe, old . 
Complete. 

A poem in 11 stanzas in praise of God Subrahmanya of Kumara - 
pari.. 


Beginning : 

வேழமுகனே விமலன் றிருமகனே 
பேழை வயிறுடைய பெம்மானே- சூழும் 
வினை போக்கு மாறுமுக வித்தகனைப் பாட 

நினை வாக்கு வாய்கருத்து ணின்று . 
வேதன் மாற்கரிய சிவன்கை மாங்கனிக்கா 

வேலவ னுலகினை வலமாய் 
வேண்டியே வருமுனிறை பதம் வணங்கி 

மெய்க்கனி கைக்கொளுத்தமனே , 
கோதில தொருகொம் பிருசெவி மும்மதங் 

கூறு நால் வாயினைங் கரனே 
குஞ்சர முகனே யாகு வாகனனே 

குமரவேள் துணைவ நிர்க்குணனே , 
மோதக நாளி கேரமுப்பழந்தேன் 

முக்கியமாம் பாகுகற் கண்டு 
முறுக்கவல் கடலை வடை யதிரசமு 

முதற்பல பட்சண மருந்தும் 


THE TAMIL MANUSORIPTS . 


1435 


ஆதியே குமரபுரி யுறைபவனே 

அடியவ ரிதையம் வாழ்பவனே 
அந்தரி கவுரியருளு மற்புதனே 

ஆதிசுந்தர வி நாயகனே . 
திங்களொடு கங்கையணி சங்கரர் திகம்பரர் 

சிதம்பர நடம்பயிலுவார் 
செஞ்சடைய ரஞ்சுமுகர் நஞ்சி வகுகந்தார் 

தினம்பரவு மன்பரிதையர் 
மங்கையொரு பங்கினரகங் குளிரவுந்தரு 

மகன் செகம் வணங்குபதனே 
வஞ்சனைகள் மிஞ்சுமசுரன்குல மடங்கலு 

- மடங்க வருளுங் கடவுளே 
குங்கும மிவங்குமுலை மங்கையிருவர்க்குமனு 

கூலகுகனே சண்முகனே 
குஞ்சித பதம்பரவுமன்பர் கணகங்குளிர் 

கொளும்படி வரும்பரமனே 
செங்குவளையுங் கமலமுங் கமுகுடன் கதலி 

தென்னை வனமும் பலவுஞ்சூழ் 
திருமாது நிறைகுமர புரமேவு தனிமுதல்வ 

செய்மேவு குமரேசனே . 


End : 


தரணியெங்கும் புகழு மொருவனே யறுமுகவ 

சரவணோற்பவ முருகனே 
தந்திமுகனுக் கிளையகந்தநின் பொன்னின 

சதங்கை கிண்கிணிகளாடும் 
சரணபங்கய நம்புதரு சுப்பிரமணிய நிதி 

தனையனண்ணா மலை நிதி 
சகோதரன் வேலநிதி யருணாசலேந்திரனருள் 

தனையனெனு முரு (கப்பவே 
ளுரைகள் பிசகாதவன் தொப்பைநிதி சந்திர நிதி 

யுயர் ராமநிதி யிவ்வூரி 
லுள்ளவர்கள் முதலான சகலவுயிருங்காக்கு 

முரிமையுன்பாமாகுமே 
சிரமணிகள் பொருதுமா பரணமுட னடியினைகள் 

சேவிக்க வருள் புரிகுவாய் 
திருமாது நிறைகுமா புரமேவு தனிமுதல்ல 

செயமேவு குமரேசனே . 
ஆதிமறை நான்குடனாறங்கம் வாழி 

யரிய நூல் பலகலை புராணம் வாழி 
நீதிதவறா மன்னர் செங்கோல்வாழி 

நீணிலத்தில் நான்குவர்ணம் நிலையாய்வாழி 


1436 


A DESORIPTIVE OATALOGUE OF 


பூதலத்திற் குமர நகர்வாழி யிந்தப் 

புரமத ( னி ) ல் வாழ்ந்திடு புண்ணியர்கள்வாழி 
மாதவர்கள் புகழ்சைவம் வீரசைவம் 

வைஷ்ணவர்கள் கவிஞர்களும் வாழிவாழி . 
( 5.பு ) - 

இது * குமரபுரியிலுள்ள குகப்பெருமான் விஷயமானது தி . திருமாது 
நிறை குமரபுரமேவு தனிமுதல்வ செயமேவு குமரேசனே " 
மகுடமாகவுடைய 11 பாடல்களாலாயது . பாடல்கள் சாதாரணமான நடை 
யுடையவை . இயற்றியவர் பெயர் தெரியவில்லை . இந்தப்பிரதி பூர்ணமாக 
வளது . 


என்பதை 


No. 1636. குமரனகவல். 
KUMARANAGAVAL . 


Pages, 2. Lines , 9 on a page . 

Begins on fol. 76 of the M8 . described under No. 374 ,. 
Complete . 

A eulogy on Kumārasvāmi or Murugakkadavul. It consists of 
one Agaval of 32 lines . The name of the author is not given . 


Beginning : 

அருளா லுலகத் தமர்ந்தினி தளித்த 

தெருளாப் பருவத்தி ( P ] ( ரி ) யம்பிகை குமரா 
கங்கை மைந்தா கார்த்திகைச் சிறுவா 
மங்கை பங்கர் வழிபடு தேசிகா 
வண்ணமரகத வாள் மயில் வாகனா 
கண்ணன் மருகா கணபதி சகோ 

தரா , 
End : 

சிந்தாமணியே சேயேபோற்றி 
சரவணபவனே சண்முகாபோற்றி 
குரவணி மார்பா குகனே போற்றி 
போற்றி போற்றி யென்றுபுகழ்ந்துனை 
யே ( ற்று ) த்து ) வார்முன் னிமைப்பினின் வருகவே . 
சரவணபவசண்முகசிவாய . 

அகவல் முற்றும் . 
( கு - பு .) 

இது முருகக்கடவுளின் துதியாகவுள்ள ஓரகவல் .. 32 அடிகளாலாயது , 
நடை நன்றாகவிருக்கிறது . இயற்றியவர் பெயர்தெரியவில்லை . 


இவ்வூர் இன்னவிடத்துளதென்றும் , இன்னபெயரால் வழங்குவதென் 
றும் தெரியவில்லை . 


TIE TAMIL MANUSCRIPTS .. 


1437 


No. 1637. குமரனகவல் . 
KUMARANAGAVAL . - 


பூரணாவ 


. 


Pages , 4. Lines, 12 on a page . 

Begins on kol . 17a of the MS . described under No. 301 . 
Oomplete. 

Similar to the above. 
Beginning : 

பொன்னிறமேனியும் பொற்பமர் முடியு 
மின்னறு முகமும் வி ( O ) ( N ) ப ( ன் ) னிரண்டு ( ம் ) 
நீறணிநெற்றியு நீணகைவாயும் 

விடைக்கூரிய மூக்கு 
மாரஞ்செறிந்த வணிதிகழ் க ( ளு ) ( ழு )த்தும் 

பாரகுண்டலமும் பற்றிய குழையும் , 
End : 

நின்னையு ( ம் ) நின்னு ( டை ( த் ) தெய்வ ( ய )ானையு 
மன்னுயிர் வலப் ( பத ]( புறம் ) வள்ளி( னா ) ( நா ) யகியு( ம் ) 
பச்சைமயிலும் பதிந்தென் னிருதயத் 
திச்சைப்படியே யினிதமர்ந்தருளி 

யென்னையாண்டு நின்னருளளித்து ( ப் ) 
பொன்னை வா ( ன் )(ழ் ) க்கை ( யை ) மெய்ப்பொருள் த [ ன் ] னையருளே . 

அருளே யமுதே ( அமுதே ) யயில்வேலரசே 
பொருளே கும 

வஞ்சநெஞ்சன் பொல்லாமயக்கமறுத் 
தஞ்சலென வந்தாண் டருள் . 
( கு - பு ) 

இதுவும் முருகக்கடவுள் விஷயமான துதி . இதில் ஓரகவலும் , இறுதியில் 
ஒரு வெண்பாவும் இருக்கின்றன. “ நின் அறுமுகமும் பன்னிருவிழியும் 
பன்னிருதோளும் மயிலுமுதலிய கோலத்தோடு என் நெஞ்சிற் பதிந்திருந்து 
என்னைக்காப்பாயாக ” எனவேண்டிக்கோடலாகப் பாடப்பெற்றுள்ளது . 
நடைசாதாரணமானது . பூர்ணமாகவிருக்கிறது . 


. 


. 


. 


. 


No. 1638. குயிற்பத்து . 

KUIRPATTU . 
Page , 6. Lines , 6 on & page . 

Begins on fol. 22a of the MS . described under No. 1185. 

A treatise in ten stanzas written in praise of Murugakkadaval of 
Tiruppārür. The author is Oidambarasvāmigal. The stanzas are 
addressed to the cuckoo, who is asked to invoke God Subrahmaṇya. 

95 


1438 


A DESCRIPTIVE CATALOGUT OF 


( 
க 
) 


Beginning : 

நன்றருளுத வைங்கர வன் றுணைவனை 

நனிபனி மலை மகண் மகனைக்குகனை 
மன்றினுளாடிய கொன்றைச்சடைமுடி 

மன்னனுவப்புறு பொன்னங்குழவியைக் 
கன்று குறுந்தடியாய் விளவெறிதரு 

கண்ணன் மருகனை யெண்ணுந்து னயைக் 
குன்றுதொமுடிய போரூரிறையைக் 

கூவாய் வர நீ கூவாய் குயிலே. 
மறைமுடி குலவிய பிரமாசத்தினை 

மருவடி யவருளமலர் வாசத்தினை 
நிறைசர வசரவுயிர்ப் புரணத்தினை 

நிமலகதிக் கொருவித்தினை முத்தைச் 
சிறைமயிலுதய சடானன ரவியைத் 

தேவர்க டொழவரு தேவைக்காவைக் 
குறைவறு வள நிறை போரூரி ( றை ) யைக் 
கூவாய் வரநீ கூவாய்குயிலே . 

( உ ) 
End : 

சூரனுரங்கிற] ( ர ) வுஞ்ச பொருப்புந் 

துணிபடவடிவேல் விடுவோயென் றுஞ் 
தாரணி பன்னிருபுயனே யென்றுந் 

சரவணனே சண்முகனே யென்றுந் 
தேர் நவவீரர்கள் துணைவாவென்றுந் 

தேவர்கள் சேனாபதியேயென் றுங் 
கூரறிவினர் புகழ் போரூரிறையைக் 

கூவாய்வர நீ கூவாய்குயிலே . 
( கு - பு .) 

இது திருப்போரூர்ச் சன்னி திமுறையிலுள்ள பிரபந்தங்களுள் ஒன்று 
இந்தப்பிரதியில் இது முற்றுப்பெற்றிருக்கிறது . பிரதி மிகச் சிதைவுற்றிருக் 
கிறது .. 


No. 1639. சத்துருசங்காரமாலை .. 

ŚATTURTSANGĀRAMĀLAI. 
Pages , 21. Lines , 4 on a page . 

Begins on fol. 29a of the MS . desoribed under No. 1074 . 
Contains 1 to 20 stanzas . 

A eulogy on God Subrahmanya in which the supplioant desires 
that he may become proficient in eight different kinds of soroery and 
also that he may have the power to oare the bites and stings of the 
fferent kinds of venomous creatures , 


- 


TH . TAMIL MANUSCRIPTS . 


1439 


> 


Beginning : 

சித்திரத்தம்பனம் மோகனம் பேதனம் செய வசியம் 
மித்திரசா தனம் சத்துருமாரணம் வில்விலக்கல் 
குத்திரமான விடந்தீர்த்த லோரெட்டுங் கூடச்செய்யும் 
சத்துருசங்கார வேல்மாலைக் கைங்கரன் தாள் துணையே . 
சூதாடும் வித்தைத்தொழில் விட்டுப் பொய்விட்டுத் துக்கம்விட்டு 
வாதாடு தர்க்கத்தின் சாஸ்திரம் விட்டு மலர் சிறந்த 
காதாடுகுண்டலமா றுமுகமுங் கருத்துள்வைத்தால் 

எதாடும்வேலு மயிலாடுமெட்டெட்டுமாடிடுமே . 
End : 

சில்விஷக்காலிகள் தேள் விஷம் பூரான் செய்யான் கடிகள் 
மல்விஷங்கள் தட்டுக்காலி விரியன் மலையரவம் 
பல்விஷநாகம் புடையன் சுருட்டை பலபல நாய் 
சொல்விஷந் தீர்த்தருள் வேலாமணி மந்திரசுவா தியனே . ( யாக ) 
கண்டு மிருந்தென்ன காணாதபோதுங் களரியிலும் 
மிண்டுகள் பேசிய சண்டாளமூர்க்கர் தம்வீம்படங்கத் 
துண்டுத்தொழுவில் தடைத்ததட்டிச் சுருங்கும்படி 

தெண்டனை செய்திடும் வேலா திருச்செந்தூர்ச் சேவகனே ( உய ) 
( கு -4 .) - 

இது சுப்பிரமணியக் கடவுள் விஷயமான தோத்திரம் . ஸ்தம்பனம் , மோ 
கனம் , பேதனம் முதலிய எட்டுவகை வித்தைகளும் சித்திக்கும் வண்ணம் 
அருள் செய்யும்படி பிரார்த்திக்கும் 20 செய்யுட்களையுடையது . செய்யுள் 
நடை சாதாரணமானது . இயற்றியவரின்னாரெனத்தெரியவில்லை . 
அச்சிடப்படவில்லை . 


No. 1640. சரவணபவானந்தர்பதிகம் . 

ŚARAVAŅABAVĀNANDARPADIKAM . 
Pages , 6. Lines , 8 on a page. 

Begins on fol , 270a of the MS . described ander No. 572 , 
Contains 7-12 stanzas . 

A eulogy in an easy style on Murugakkadaval alias God Subrah 
manya . The work has been priated . 
Beginning : 

கல்லா லெறிந்துமுண் ணெச்சிலைத் தந்துன் 

கண்ணைப் பறித்துவைத்துங் 
கருதுவகை சொல்லியுஞ் செய்யசிறு மைந்தனைக் 

கறிசமைத் தூணமைத்தும் 
வில்லா வடித்து மோர் பாயலிற் றன்னுடைய 

விரதஞ் செலுத்துவித்தும் 
வேலையிற் றூணொடு சுழன்றும் பிரானுக்கு 

மெய்யன்ப னன நடந்தும் 
954 


1440 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


நல்லா ரெனப்பேறு பெற்றார்கள துபண்டை 

நாட்செய்த பூசையீச 
னன் கிருபை யாமெனக் குன் கிருபை யல்லாது 

நாடுவது வேறுமுளதோ 
சல்லாப வுல்லாச வில்வேறு வல்லாள 

சரசகோ பாலன் மருகா 
சதுமறைக ளேதந்த பரமகுரு வாய்வந்த 

சரவணப வானந்தனே . 


. 


( எ ) 


End : 


கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது 

கவலைப் படாது நெஞ்சங் 
கலியா ( து ) சலியாது நலியாது மெலியாது 

கலியென்ற பேயடாது 
விண்ணேறு மணுகாது கன்ம ( வி ) னை தொடராது 

விஷமச் சுரம் வராது 
வெய்யபூ தம்பில்லி வஞ்சனைக டொடரா 

விஷம்பரவு செந்துமடரா 
வெண்ணேறு சனனங்கள் கிடையாது காலபய 

மெள்ளளவு மேயிரா திவ் 
வேழைக் கிரங்கியரு டெய்வமுனை யல்லாம 

லின்னுமொரு தெய்வமுளதோ 
தண்ணேறு கங்கைமலை மங்கையரு டங்கமே 

சரசகோ பாவன் மருகா 
சதுமறைக ளேதந்த பரமகுரு வாய்வந்த 
சரவணபவானந்தனே . 

( கஉ ) 
Colophon : 

சுப்பிரமணியர் விருத்த முற்றும் . - 
( த - பு . ) -- 

இது முருகக்கடவுள் துதி ; 12 கழிநெடிலடி யாசிரிய விருத்தங்களை யுடை 
யது ; எளிய நடையுள்ளது ; அச்சிடப்பட்டிருக்கிறது . - இந்தப் பிரதியில் 
7 முதல் 12 வரையிலுள்ள செய்யுட்களே காணப்படுகின்றன . 


No. 1641. சஷ்டிகவசம் . 

SAŞTIKAVACAM , 
Pages , 16. Lines , 6 on a page . < 

Begins on fol . 36a of the MS. desoribed under No. 1059 . 
Incomplete. 

A eulogy on Murugakkadavul alias God Sabrahmanya made with a 
view to secure his protection. The work has been printed and the - 
author is stated therein to be Dovarayasvami, 


THE TAMİL MANUSCRIPTS. 


1441 


Beginning : 

ஓம் : 
சஷ்டியை நோக்கச் சரவணபவனார் 
சிஷ்டருக்குதவுஞ் செங்கதிர்வேலோன் 
பாதமிரண் ( டும் ) ( டில் ) பன்மணிச்ச கங்கை 
கீதம்பாடக் கிண்கிணியாட 
( மையனடஞ்செய் மயில்வாகனனார் 
கையில்வே லாலெனைக் கா ( ர் ) க்கவென் றுகந்து 
வரவர வேலா யுதனார் வரவே ) ( ருக ) 
வருகவருக மயிலோன் வருக 
விந்திரன் முதலா வெண்டிசை போற்ற 
மந்திர வடிவேற் கந்தனும் வருக 
வாசவன் மருகா வருக வருக 
நேசக் குறமகணினைவோன் வருக . 


End : 


கதிர்வேலிரண்டு கண்களைக்காக்க 
விதிசெவியிரண்டையும் வேலவன் காக்க 
நாசிகளிரண்டையு நல்வேல்காக்க 
பேசியவாயைப் பெருவேல்காக்க 
முப்பத்திருபல் முனைவேல் காக்க 
செப்பிய நாக்கைச் செவ்வேல் காக்க 
கன்னமிரண்டுங் கதிர்வேல் காக்க 
வெண்ணிளங்கழுத்தை யினியவேல்காக்க 
சேரிள முலை களைத் திருவேல்காக்க 
வடிவேவிருதோள் வளம்பெரக்காக்க 
பிடரிகளிரண்டையும் பெருவேல்காக்க 
அழகுடைமுதுகை யருள்வேல்காக்க . 

* ) 
( த - பு .) 

இது முருகக்கடவுள் விஷயமான துதி . தேவராய சுவாமி யென்பவர் 
இயற்றியதாகச் சொல்லப்படுகிறது . இந்தப் பிரதியில் இது முற்றுப்பெற 
வில்லை . இது அச்சிடப்பட்டிருக்கிறது . 


* 


No. 1642. தணிகை நாற்பாவலங்கல் . 

TANIKAINARPAVALANGAL . 
Substanon , palm- leaf . Size , 111 X 10 inches . Pages , 42. Lines, 4 on a 

page. Character, Tamil . Condition, injured . Appearance, old . 
Complete.. 

A eulogy on Murugakkadavul of Tiruttaņikai . It is written in four 
different kinds of composition known as Venba , Kalittugai, Virattam ) 
Koocakakkalippā . The author is likely to be Arumugan. 


1442 


A DÉSCRIPTİVE CATALOGUE of 


Beginning : 


வெண்பா . 


நூற்பா வலங் கொண்டோர் நோக்கு தணிகாசலற்கு 
நாற்பாவலங்க லொன்று நான் சூட்ட - ஏற்பாக 
வுய்க்குஞ் சரமுகத்தா னோர்மதனைப் பார்த்தான் சேய் 
கைக்குஞ் சரமுகத்தான் காப்பு . 


கலித்துறை . 
வெண்பாக் கலித் துறை மேவும் விருத்த மகவலென்றே 
பண்பாகச் செய்வது நாற் பாவலங்கல் பரவுமந்தத் 
தொண்பாவினைக் கொச்சகமாக வோத வுவகைதந்தாய் 
திண் பார்தொழுந்தணிகாசலனே யிதுன் செய்கையதே , 

வெண்பா . 
முத்திக்கு வித்தாய் முளைத்த தணிகாசலனே 
யத்திக்குப் பின் வந்த வண்ணலே - சித்திக்கு 
முன்னவனே யன்பார் மொழி தமிழுக் கின்பமுறு 
மன்னவனே வென்கண் மணி . 

( க ) 
கலித்துறை. : 
மணிவண்ண மாலயனிந்திரன் மாதவர் வந்தித்தந்நா 
ளணிவண்ண மாமலார்ச்சித்த னோக்கி யருள்புரிந்த 
திணிவண்ண வேற்றணி காசல நின் பொற்றிருவடியே 

யணிவண்ண மெய்யன் பெனக்குத் தந்தாளப் பாமுனக்கே . ( உ ) - 
End :. 

விருத்தம் . 
ஐயனின தருளன்றி யணுவுமசை யாதெனுஞ்சீ ரறிந்து நாயேன் 
மையலுற மதிமயங்கி யுழலுவதென் கொடுவினையின் வலியோ மற்றும் 
வெய்யகலி காலவியல்போ வறியே னினித்தெளிய விரைமென் போதார் 
செய்யவயல் சூழ்தணிகைச் சிகரவரை மீதமர்ந்தோய் செப்புவாயே . ( க.க ) 

கொச்சகக் கலிப்பா . 
செப்பிய நாற் பாவலங்கற் றென் றணிகைக் கோவேநின் 
ஒெப்பில்பதஞ் சூட்டி யுவப்புறுமுன் னாறுமுகன் 
மெய்ப்புகுநற் சிந்தைதனில் வீற்றிருப்போய் காத்தருள்வாய் 
முப்புவன மும்பரவு முத்திக்கு வித்தகனே . 

( 10 ) 


( கு-4.) - 

இது , திருத்தணிகையில் எழுந்தருளியிருக்கும் முருகக்கடவுள் விஷய 
மான துதி . வெண்பா , கலித் துறை , விருத்தம் , கொச்சகக் கலிப்பா ஆகிய 
4 வகையமந்த செய்யுட்களாலானமையின் இஃது இப்பெயர் பெற்றது . 
தை இயற்றிவர் ஆறுமுகன் என்னும் பெயரையுடைய ஒருவராயிருக்கு 
மென்று தோற்றுகிறது . இந்நூல் இந்தப் பிரதியில் பூர்ணமாகவிருக்கிறது . 


THÈ TAMIL MANUSORIPTS 


1443 


No. 1643. தணிகையாற்றுப்படை . 

TANIKAIYARRUPPADAI . 
Substanoe , palm - leaf . Si28 , 8 ) x 1 inches . Pages , 4. Lines , 6 on A 

page . Character , 1 amil . Condition , much injared . Appearance , 
old 
Contains 46 lines fron 184th line to 230th ,. 

A kind of Prabandam technically known as Arroppadai. It is a 
eulogy in Murugakkadavul and consists of one Agaval stanza containing 
418 lines . By Kacoiyappamunivar of Tiruvavaduturai. 
Beginning : 

பாப்புக் கோளாதிப் பல்வகைக் கடிஞரும் 
பேய்க்கோட் படுநரும் பித்துமீக் கூர் நரு 
முறுப்புக் குறை நரு மொண்குண மிழநரு 
மின்ன பஃறிறத் தெனைவரு மின்றிக் 
கல்வி வேட்டவருங்கான் முளை ( வீ ) ழ் நரு 
செல்வம் வீழ்தருந் தேய நாடுநரு 
மலர்முலை மடவார் கல விகா முறு நரு 
மிரண்டறு கலப்பி னின்ப் நச்சு நரு 
மினைய பல்வேறு நினைவின ரெவரும் 
வாட்டுவ தணப்பவும் வேட்டன மணப்பவும் 
மேற்கொண் டெழுந்து மேனா ணேர்ந்த 

பொற்கிழித் திரளும் பூந்துகின் முடையும் 
End : 

விண்டு தீர்த்த மேவரக் குளியா 
தலாவ னிருஞ்சுனை யழிபுனன் முழுகா 
தெத்துயர்த் திரளு மத்தினத் தகற்றுஞ் 
சரவணப் பொய்கைத் தடம்புன றுளைந்து 
மென் மெலக் குன்ற மீமிசை யிவர்ந்து 
காலை நண்பகன் மாலை முப்பொழுதும் 
( * 

* ) 
அடியிடப் படா அ ( வாரிடை வீதி) 
( யொது ) ங்குபு பை [ ய ] ப்பைய வொருமுறை சூழ்ந்து 
தூவுமெண் 
( 1 

* ) 
( த-4 . ) - 

இது திருத்தணிகையிலுள்ள முருகக்கடவுள் விஷயமானது . திருவாவடு 
துறைக் கச்சியப்ப முனிவராற் செய்யப்பட்டது . 

418 அடிகள் கொண்ட 
ஓரகவலாலாயது . இந்தப் பிரதியில் 184 முதல் 230 வரையில் உள்ள 46 
அடிகளே இருக்கின்றன . எனைய சிதைவுற்றுப் போய்விட்டன .. 

இந்நூலாசிரியர் தம் மாணாக்கராகிய கந்தப்பையருக்கு உண்டான குன்ம 
நோயைத் தீர்ப்பித்தற்பொருட்டு இந்நூலைப் டாடினரென்ப . 


* 


1444 


A DESCRIPTIVE CATALOGUI OF 


No: 1644. திருச்செந்திலந்தாதி . 

TIRTCOENDILANDĀDI. 
Pages , 30. Lines , 8 on a page . 

Begins on fol , 94 a of the MS . described under No. 355 . 
Complete. 

A eulogy on Murugakkadavul or God Subrahmanya as worshipped 
in Tiruccendir . Tbe work corsists of 100 stanzas , of which stanzas 
1.35 are the production of Sivappiraka.sasvamigal of Toxaimaigalam , 
the author of the remaining stanzas being made out as Sinnayyan . 
The first thirty stanzas have been printed . The stanzas in this work 
are so composed that words involving labial sounds are studiously 
avoided and that words having the same sound are repeated in each of 
the four lines of the quattrain The work is also called Tirucoendar . 
andádi and Tiruooendiniröțțakayamakavandädi. 
Beginning : 

திருச்செந்தூரந்தாதி . 

நிரோட்டகம் . 
கொற்ற வருணனை நின்றன் றுழக்கிய கொக்குருவைச் 
செற்ற வருணனையன்ன செவ்வேற்படைச் செந்திலர்க்கு 
முற்ற வருணனை யந்தாதியென்று முதிர்மதப்பேர் 
பெற்த உருண்னை யானனத்தாதியைப் பேசுவனே . 
யானைக்கண்டங்கரி சென்றேத் தெழிற்செந்தி வின் றடைந்தே 
யானைக்கண்டங்கரி யற்கங் கயிலையை யேய்ந்ததகை 
யானைக்கண்டங்கரி சேரெண்டிக் காக்கின்ற கீ நலிசை 
யானைக்கண்டங்கரி தாகிய சீர்க்கதி யெய்தினனே . 

( * 
காயங்கலைய நலியந்த கனணை காலஞ்செய்ய 
காயங்கலைய தளானில் நீரழல் காற்றெழிலா 
காயங்கலைய னவலரி சித்தாயினன் காதலழ 
காயங்கலைய திருஞ்செந்தி லாயென்க கன்றெனெஞ்சே. 

( o ) 
End : 

தனச்கீரங் கார்த்திகையீயச் சரத்தடத்தே திகழ்கந் 
தனக்கீரன் சந்தக்கலைஞனிசை தனக்கே யிசைசந் 
தனக்கீர நேரத்தி ஓரக்கக்கிராதர்தனையை கண்டன் 

தனக்கீரத் தாலென்னை யாண்டன னெந்தை தயா நிதியே , 
( கு - பு .) - 

இது திருச்செந்தூரில் எழுந்தருளி யிருக்கும் முருகக்கடவுள் விஷய 
மானது . இந்நூலின் செய்யுட்கள் 100. முதன் முப்பத்தைந்து செய்யுட் 
களை , துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளும் எனையவற்றைச் சின்னயன் 


( 
க 
) 


( 
m 
) 


THÉ TAMIL MANUSCRIPTI. 


1445 


என்பவரும் இயற்றின தாகத் தெரிகிறது . முதல் முப்பது செய்யுட்கள் மட் 
ஓம் அச்சிடப்பட்டிருக்கின் றன . செய்யுள் நடை சிறந்தது . 

இதற்கு , “ திருச்செந்தினிரோட்டக யமகவந்தாதி ” என்றும் “ திருச்செந் 
தூரந்தாதி ” ” என்றும் பெயருண்டு , இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக் 
கிறது . எடுகள் ஒருபுறம் முறிந்துள்ளன . 


No. 1645. திருச்செந்திலந்தாதி . 

TIRUCCENDILANDĀDI. 
Substance , palm - leaf. Size , 16+ x 11 inches . Pages , 18. lines , 6-8 01 & 

page. Cbaracter, Tamil. Condition , injured. Appearance, old , 
Complete 
Same work as the above. 


Colophon :: 
" தென்னயன் மாற்கரியான் றேசிகனெனுஞ்செந்திலற்குச் 
சொன்னயன் றேருஞ் சிவப்பிரகாசன் றொடர் நிலைப்பா( த் ) 
தன் ( ன ) ( னை ) யன்பாக நிரோட்டத்தைந் தேழ்செய்யுட் டானுரைத்தான் 
சின்னயன் முன்னவன் றாள் போற்றி [ மைத்த ( ற்ற ) துஞ் செப்பினனே . 
( கு -4.) - 

இது முன்பிரதி போன்றது . இதில் நூறு செய்யுட்களும் இருக்கின்றன . 
காப்புச் செய்யுளை அடுத்து , 

ஆரும்பரவுஞ் சிவப்பிரகாச வமலன் செஞ்சொற் 
சேரும்பனுவலி வென்புன் சொற்பா னண்ணிச் சீருற்றதால் 
நீரும்பயனண்ணிற் பா ( னிற ) மாமளி நீண்மலர்சேர் 

நாரும் பரிமளமா மென்னுஞ் சொன்னிலை நாட்டியதே . 
என்னுஞ் செய்யு ளொன் றுளது . 


No. 1646. திருச்செந்திலந்தாதி . 

TIRUCCENDILANDĀDI. 
Substance , palm -leaf. Size , 12 x 1 inches. Pages , 96. Lines , 4 on a page . 

Character , Tamil . Condition , slightly injured . Appearance , old . 
Contains1.96 stanzas . 
Bame work as the above . 


. 


( கு - பு . ) 


இது முன் பிரதிபோன்றது . இந்தப் பிரதியில் 96 பாடல்களே இருக்கின் 
தன . தென்னயன் என்னும் பாட்டு முதலில் எழுதப்பட்டிருக்கிறது . 


1446 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


4 


No. 1647. திருச்செந்திலந்தாதி . 

TIRUCCENDILANDĀDI. 
Substance , palm -leaf . Size , 8+ x 1 inches . Pages , 81. lines , 4-6 on a 

page. Character, Tamil. Condition, injured. Appearance, old . 
Begins on tol . 150. The other work herein is Tattiramalai , 13. 

Contains 1 to 96 stanzas. The stanz a beginning with Tennayan is 
not found here. 

Same work as the above . 
( கு - 4.) - 

இது முன் பிரதி போன்றது . 96 செய்யுட்களே இதிலும் உள்ளன . தென் 
னயன் என்ற பாடல் இதிலில்லை . 
இறுதியில் , 

" அத்தத்தை நாடி நிறைந்திந்தியச் செயலற்றவறி 
அத்தத்தை நாடியலா னத்தைத்தாரத்தை யார நினை 
அத்தத்தை நாடிளையாஞ் செந்திற்றேனை யானறினந்தோ 

அத்தத்தை நாடிங்க ளாண்டான கந்தனை யண்டினரே . " 
என்னும் ஒரு கட்டளைக் கலித்துறை ஒரேட்டில் எழுதப்பட்டுளது . 


No. 1648. திருத்தணிகைக்குமரன் பதிகம் . 

TIRUTTANIKAIKKUMARANPADIKAM . 
Sabstanoe, palm -leaf , Size , 124 x 1 inches . Pages , 11. Lines , 5 on a 

page . Charaoter , Tamil . Condition , slightly injured . Appearanoe, 
old . 

Begins on fol . la . The other works herein are Palani Sivasubra 
maniyarpalikam 60 , Mannippakai Subramaniyarpadikam 11a, 
Palanimalaivadivelarpadikam , 150 , Tirupporursannidimurai 190. 

Complete. 

A eulogy in ten stanzas on Murugakkadavul or God Subrahmanya , 
worshipped in the shrine at Tiruttaņikai. A portion of the last line of 
each stanza is repeated . 
Beginning :: 

பூமேவு கற்பகப் பதிமேவு வானவர் 

புரந்தரனயன் கரியமால் 
புடைமேவ விருசரண மலர்மேவு குலிசபரி 

புரஞிமிற சுருதிகுலவ 
நாமேவு மதுரமொழி வள்ளி தெய்வானையு 

நயந்திரு மருங்கு திகழ 
நாறைமேவு தாரணிந் தொளிர்மவுலி யுஞ்சடா 

னனமுமருள் பொழி நயனமுந் 


THE TAMIL MANUBORIPTS . 


1447 


தாமேவு வேல்கொடு நெறித்துலவு செங்கண்மைத் 

தகரேறி மணிமறுகுவாய்த் 
தந்தையனை கண்குளிர வருபவனி காணவிழி 

சதகோடி யெனினுமுளதோ 
தேமேவு கொன்றையணி பரமசிவ ( நி ] ( னி ) ட மருவு 

தேவியருள் ஞானமணியே 
சித்திர நட ( ந ) ச் சிறை மயி ( ல்ப் ( ற் )பரி நடத்திய 

திருத்தணி மலைக்குமரனே . 


( 
க 
) 


End :: 


குலிசன மரர்களாதி யடியர் துய ராறிடக் 

கொடிய நிருதர்களஞ்சிடக் 
குரைகழ [ ர்ச் ) ( ற் ) சுருதியொலி கணகண கணீலெனக் 

குமுறவு ரகனு நெளிய நீ 
( * 

- ) 


( ய ) 


திலதமணி திரு நுதற் பரமசிவனிட மருவு 

தேவியருள் ஞானமணியே 
சித்திர நட ( ந ) ச் சிறை மயிற்பரி நடத்திய 

திருத்தணி மலைக்குமரனே . 
மறையாக மா திபல கலைவாழி மூவுலகும் 

வாழி யந்தணர்கள் வாழி 
மன்னர் செங்கோனெறி வழாது வாழி தொண்டை 

வள நாடு மிகவும்வாழி 
பிறைத( வி ) ( வ ) ழ் திருத்தணிகை மலையு [ ம் ] நதிகளுமேவும் 

பெரியோர்கள் பலரும் வாழி 
பிரசமொழி வள்ளி தெய்வானை திருமங்கலியம் 

பெருகொளி சிறந்து வாழி 
நறிய செங்கழு நீர் விநாயகன் பதம்வாழி 

நடனமா மயிலும் வாழி 
ஞானவடி வேல்வாழி குக் ( A ) ( கு ) டக் கொடிவாழி 

நன்னீப மாலைவாழி 
உறுதுணைய னாபற் ( ச ) சகாய கணபதிவாழி 

யுமைவாழி யானும் வாழி 
ஒளிமருவு பதம்வாழி யெனது தமிழின்குமா 

வுனதருட் கடல்வாழியே. 


( கை ) 


வேலுமயிலுந்துணை . 


( கு - பு . ) 

இது தணிகாசலத்திலமர்ந்திருக்கும் முருகக்கடவுள் விஷயமான துதி . 
" பரமசிவனிட மருவு தேவியருள் ஞானமணியே , சித்திர நடச் சிறைமயிற் 
பரிநடத்திய திருத்தணி மலைக்குமரனே " என்ற மகுடத்தை யுடைய 10 கழி 
நெடிலாசிரிய விருத்தப்பாவாலாயது , இந்தப் பிரதியில் இது முற்றுமுளது . 


1448 


À DESORIPTITE CATALOGUE OF 


No. 1649. திருப்புகழ் . 

TIRUPPDGAL , 
Substanoe , palm - leaf . Size, 131 13 inches . Pages , 384. Lines , 8-9on 

& page . Oharacter , Tamil , Condition , fair . Appearance, new . 
Contains only 100 stanzas. 

A eulogy on God Murugakkadavul as worshipped in the various 
holy shrines : by Arunagirinātar, who is said to have flourished more 
than 460 years ago . This well -known work consists on the whole of 
16,000 stanzas, oat of which 1,200 starzas are printed as being extant . 
Beginning : 

• எல்லாரு ஞானத் தெளிஞரே கேளீர் சொல் 
கல்வெல்வாம் மாணிக்கக் கவ்லாமோ - பொல்லாக் 
கருப்புகழைக் கேட்குமோ கானமயில் வீரன் 
திருப்புகழைக் கேட்குஞ் செவி . 
திருப்புகழ் படிப்பவர்கள் சிந்தை வலுவாலே 
யொருத்தரை மதிப்பதிலை யுன்ற னருளாலே 
பொறுப்புக மிகப்பொருது வென்றுமயில் மீதே 
தரித்தரு டிருத்தணியினின்ற பெருமாளே. 
( * 
முத்தைத்தரு பத்தித் திருநகை . 

யத்திக்கிறை சத்திச் சரவண 

முத்திக்கொரு வித்துக் குருபர - வெனவோதும் 
முக்கட் பரமற்குச் சுருகியின் 

முற்பட்டது கற்பித் திருவரு 

முப்பத்து முவர்க்கத் தயரரு - மடிபேணப் 
பத்துத்தலை தத்தக் கணைதொடு 

வொற்றைக்கிரி மத்தைப் பொருதொரு 

பட்டப்பகல் வட்டத் திகிரியி -- லிரவாகப் 
பத்தற்கிர தத்தைக் கடவிய ... 

பச்சைப்புயல் மெச்சத் தகுபொருள் 

பட்சத்தொடு ரட்சித் தருள்வது--- மொரு நாளே , 
தித்தித்திசை வொக்கப் பரிபுர 

நிர்த்தப்பதம் வைத்துப் பயிரவி 

திக்கொக்கந டிக்கக் கழுகொடு - கழுதாடத் 
திக்குப்பரி வட்டப் பயிரவர் 

தொக்குத்தொகு தொக்குத்தொகு தொகு 

சித்ரப்பவு ரிக்குத் த்ரிகடக - வென வோதக் 
கொத்துப்பறை கொட்டக் காமிசை 

குக்குக்குகு குக்குக்குகு குகு 

குத்திப்புதை புக்குப் பிடியென - முதுகூகை 
கொட்புற்றெழ நட்புற்ற வுணரை 

வெட்டிப் பலியிட்டுக் குலகிரி 
குத்துப்பட வொத்துப் பொரவல - பெருமாளே . 


: 


THE TAMIL MANUAORIPTS . 


1449 


End : 


மு [ த ] ( தி ) ரவுழை ( யும் ( யை ) வனத்தில் விரவியடியை யழுத்து 

முதிய கயல்கள் கயத்தி -னிடையோடி 
முரண வளரும் விழிக்கு ( ள் ) மத ( னை )( ன ) விர , பயிற்றி 

முறைமை கெடவு மயக்கி - வருமாதர் 
மது ரவமுத மொழிக்கு மகுடகளபமு( ளை ) ( லை ) க்கு 

வலிய அடிமை புகுத்தி விடுமாய 
மனதையடைய வசட்டுமனிதன் முழுதுபுரட்டன் 

மகிழ வுனது பதத்தை - யருள்வாயே 
சதுரன்வரையை யெடுத்த நிருகனுடலைவதைத்துச் 

சகட மருத முதைத்த - தகவோடே 
தழை ( யை )( யு ) மரமு நிலத்தில் மடிய வமரைவிளைத்த 

தனுவை யுடைய சமர்த்தன் - மருகோனே 
அதிரமுடுகியெதிர்த்த வசுரருடலை வதைத்து 

அமரர் சிறையை விடுத்து - வருவோனே 
யரிய புகழை யமைத்த பெரியபழனிமலைக்கு 
ளழகு மயிலை நடத்து - பெருமாளே . 

( உாகயக ) 


( அ )கல்வினையுட்சார்சட்சம 

யிகளொடு வெட்காதட் ( இ [ ( 9 ) 
மறிவிலி [ த ] ( வி ) த்தாரத்தன மலிதார 

அகில் கமழ்கத் தூரித்தனி 
யணைமிசை கைக்கா சுக்கள 

வருள்பவர் நட்பே கொட்புறு - மொருபோதம் 
பகலிரவிற் போதிற்பணி 

பணியற மிட்டாவெட்டிய 
பரமமயச்சோதிச்சிவ - மடைவானின் 

பழனிதனிற் போயுற்பலம் 
விளைவினைகட் சேர் வெட்சிகு 

ரவுபயில் 


* 


( கு -4 . ) - 


இந்நூல் முருகக்கடவுளின் தோத்திரவிஷயமானது . முழுதும் சந்தவி 
ருத்தங்களாலாயது . அருணகிரிநாதரென்னும் புலவர் பெருமானாற் செய் 
யப்பட்டது . இவர் முருகக்கடவுளின் அருள் பெற்றவர் . அதனாலேயே பாடு 
ந்திறமையும் பெற்றவர் . பலதலங்களிலும் சென்று ஸ்ரீகுகப்பெருமான்மீது 
இவர்பாடியபாடல்கள் 16,000 என்ப . அவற்றுள் இப்போது அச்சில் வெளி 
வந்துள்ளவை 1,200 பாடல்களே . பாடல்கள் யாவும் சந்தச்சுவையும் பொரு 
ட்சுவையும் மிக்கவை . இவர் காலம் சுமார் 450 வருடங்கட்கு முந்தியதெனச் 
சொல்லப்படுகிறது . 


இந்தப் பிரதியில் உள்ள பாடல்கள் 400 . 


1450 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


No. 1650. திருப்புகழ் . 

TIRUPPUGAL . 
Substance , palm - leat . Size , 14 x 1 inches . Pages , 102. Lines , 5-6on 
2 page . Character , Tamil . Condition , fair. 

Condition , fair . Appearaa08 , old . 
Inoonplete .. 

Same work as the above . The eulogistio stanzas in this MS . have 
reference to God Subrahmanya worshipped in Sendil , Palani and 
Trichinopoly .. 
( கு - பு .) 

இது முன் பிரதிபோன்றது . ஆயினும் இதில், செந்தில் , பழநி , திருச்சி 
ராப்பள்ளி முதலிய சில தலங்களின் திருப்புகழே உள்ளன . முதலில் 6 எடு 
கள் இல்லை . இறுதியிற் பல ஏடுகள் இல்லை . 


No. 1651. திருப்புகழ் . 

TIRUPPUGAL .. 
Substance , palm - leaf . Size, 164 X 1 inohes . Pages , 62. Lines , on a 

page , Character , Tamil , Oondition , injured . Appearance , old . 
Contains only 55 stanzas . 
Same work as the above . 


( த - பு . ) -- 

இது முன் பிரதிபோன்றது. இந்தப் பிரதியில் சுமார் 55 திருப்புகழ்ச் 
செய்யுட்கள் உள்ளன . ஏடுகள் சிதைந்துள்ளன . 


No. 1652. திருப்புகழ் . 

TIRUPPUGAL . 
Substance , palm -leaf. Size , 17 } x 1g inobes . Pages , 92. Lines , 4-7 on 

a page . Character, Tamil . Oondition , injured . Appearance , old . 
Contains nearly 100 stauzas. 
Same work as the above . 
The soribe adds . 

அப்பாசாமி கையெழுத்து . 


(கு- பு . ) - 

இது முன் பிரதி போன்றதே . இதில் நூறு செய்யுட்கள் உள்ளன . 
கள் பல சிதைந்துள்ளன . 23- வது எண்ணமைந்த எடு இல்லை . 


THR TAM ] ] . MANUSOR } PTS . 


1451 


No. 1653. திருப்புகழ் (பஞ்சரத்தினம் ) . 

TIRUPPUGAL ( PANOARATTINAM ). 
Pages , 6. Lines , 7 on a page, 

Begins on fol . 66a of the MS described ander No. 1315 , 
Contains only one to three stanzas . 

Same work as the above . In the heading, the name Pañcarattinat 
tiruppugal is foand . 
Beginning : 

மலடிவ ( யத்தி ] (யிற்றில் மகன் போலே யொரு 

புதையிவெடுத்த தனம்போலே யொரு 
வயிரமடித்த களம்போலே யிள முலைமாதர் 

வலியவணைத்த சுகம் போலே கதி 
ரொளிவி ( n )( r )த்தின வடம்போலே பரி 

மள மெழுபுஷ் ( ப் )பவனம்போவே சுர - நதிபோல 


யமார் தமக்கு விருந்தே கான்மயில் 

குதிரை நடத்துந் துரங்கா யோக - முருகோனே . 


( 
க 
) 


End : 


கற்பி ( ற்று ) ( த்து ) ப் பாருவகேழையு மொக்கப்பொற்றாள் விளையாடிய 
கச்சிக் கச்சாலையில் மேவிய பெருமாளே . 


* 


கள்ளார்ந்த செம் ) மைக் கமலம் புரைபாதா 
வுள்ளாய்ந்த வன்பர்க் கொளியானே - விள்ளாத 
சோலை சூழ் கச்சிதனில் சூரியன்மால் பூசித்த 

வாலையா ( யெ ) ( வென் ) ன்னையினி யாள் . 
( த - பு .) - 

இதில் பஞ்சரத்நத் திருப்புகழ் என்று கூறப்படுகின்ற ஐந்து திருப்புகழ்ப் 
பாடல்களுள் மூன்று பாடல்கள் உள்ளன . இவையும் அருணகிரி நாதரா 
லே பாடப்பெற்றவை . 

இதன் 69 - வது ஏட்டில் 68- வது எட்டிலுள்ள தே திரும்ப எழுதப்பட்டுள் 
ளது . 


No. 1654 , திருப்போரூர்ச்சந்நிதிமுறை . 

TIRUPPORŪROCANNIDIMURAI. 


Pages, 254. Lines, 8 on a page . 

Begins on fol. la of the M8 . described under No. 312 . 
complete. 


1452 


A DASCRIPTIVE CATALOGUR OF 


Same work as that desoribed under R. No. 78( a ) of the Triennial 
Catalogue of MSS ., Vol. 1 , but without the Payiram stanza . 

At the end of the work there are two pages containing stanzas 
extolling the greatness of Tirupporür in the Ohingleput distriot 
Beginning :: 


ஈராறு வேணி யிறைவனார் புத்திரனை . 
யீராறுகையர்க் கிளையானை - யீராறு 
கையானைப் போரூரிற் காங்கயனை யன்பர்க்குக் 
கையானை நெஞ்சே கருது . 
அண்டகோ டிகளுடன் றந்தவுட லியாவையு 

மரியமறை முதல் கலையு 
மக்கரமு மெய்ப்பதமு மைங்கலையு மந்திரமு 

மானபத கதியு மவருக் . 

( * 
பண்டைமா மலதிமிரம் விண்டுபேர் கக்கிரண 

பானுகோ டிகளென்னவே 
பழவடிய ரககமவ மகலர்து நின்றொளி 

பரப்பியா னந்த முதவி 
விண்டுவே முதலான வண்டர்மா முனிவர் நார் 

விக்கின மக ( த்த ]( ற்றி )யாளும் 
மேன்மைதரு போரூரி னிம்பநீ முற்குலவு 

வேழமுகனிரு சரணமே . 


* ) 


1 


End ; 


நாவலர் நெஞ்சஞ் தாவுறு மின்பனல நீபர் 
வோவற வென்று மோதுற வெண்ண முடையோர்கா 
தீவையினங்கம் பாவையினங்கஞ் செயு நீத 
னாவிறைமைந்தன் போரியை வந்திங்கடைவீரே : 


ஆறுமுகந்துணை . 
( 5-4 . ) 

இது மூவருடத்திய காட்லாக் 78 ( a ) நம்பர் பிரதிபோன்றது . இந்தப் பிர 
தியில் இது முற்றுமிருக்கிறது . அந்தப் பிரதியிலுள்ள பாயிர அகவல் இதி 
வில்லை . நூல் முடிந்தவுடன் போரூரின் பெருமையைக்குறித்த சில பாடல் 
கள் இரண்டு பக்கங்களில் எழுதப்பட்டுள்ளன : 


-- 


No. 1655. திருப்போரூர்ச்சந்நிதிமுறை 

ற . 
TIRUPPORTROOANNIDIMURAI . 
Pages , 410. Lines , 5 on a page . 

Begins on fol. 19a of the MS. described under No: 1648 . 
Complete. 


THE TAMIL MANUSORIPTS .. 


1453 


. 


Same work as that described above . 

Foll . 124 to 133 and 152 are wanting . 
( கு - 4. ) - 

இது முன் பிரதிபோன்றது . இந்தப் பிரதியில் நூல் முற்றுமிருக்கிறது 
124-133 , 152 ஆகிய எண்களமைந்த ஏடுகள் இல்லை . 

No. 1656. திருவகுப்பு . 

TIRUVAGUPPU . 
Pages, 110. Lines , 7-9 on a page.. 

Begins on fol . 1a of the MS . described under No. 127 . 
Incomplete in 25 stanzas . 

A work eulogising the feet , arms , lancet , peacook vehicle , etc. , of 
God Subrahmanya ; by Arunagirinātha. In the first leaf of this 
MS . a note is made to the effect that one to eighteen stanzas alone 
are the production of Aruñagirinātba and that the remaining stanzas 
are not his .. 
Beginning : 

கணபதி துணை . 
முதலாவது - சீ [ ர் ] பாத வகுப்பு . 


தனனதன தனனதன தனனதன தனன தன 
தனன தன தனன தன தன தான தானதன 
உத்தியிடை கடவுமர கதவருண குவதுரக 
வுபலளித கனகரத சதகோடி சூரியர்கள் 
உதயமென வதிகவித கலபக்க மயிலின்மிசை 
யுகமுடிவி னிருளகல வொருசோதி வீசுவதும் 


* 


மடியமலை பிளவுபட மகாசல நிதிகுறுகி 
மறுகிமுறை யிடமுனியும் வடிவேல னீலகிரி 
மருவு குரு பதியுவதி பவதிபக வதிமதுர 
வசனிபயி ரவிகவுரி யுமையாள் த்ரி சூலதரி 
வனசைமது பதியமலை விசையை திரி புரைபுனிதை 
வனிதையபின வை யனகை யமிராம நாயகிதன் 
மதலைமலை கிழவனனு பவன பயனு பயசதுர் 
மறையின் முத னமுடிவின் மண நாறு சீறடியே. 

சீர்பாதவகுப்பு முற்றிற்று . 
இரண்டாவது தேவேந்திர சங்கவகுப்புச் சொல்வோம் . 
End : 

இனி இருபத்தைந்தாவது திருப்பரங்கிரி வகுப்பு . 
" தானதந்தன தானதந்தன தான தந்தன தான தந்தன 
தானதந்தன தான தந்தன தன தானன, 

96 


( 
க 
) 


1454 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


சாதியுங்குல மாவதுங்குடி யாவதுஞ்சன மாவதுங்கிளை 
தாரமுந்திர பாலரும்பிர தானமும் பெரு காண்மையும் பெறு 
தானமும்பகு மானமுஞ்சிவ ஞானமும்பல கோலமும்புரி தொழிலோடுமே 


வானரங்கதிர் தாவு தண்டலை மேவுகொண்டலை யூடு நின்றலை 
மா வினங்களி கூருநண்பொடு கோகனஞ்செறி பாலவந்திகழ் 
பேர்சிறந் திரு மூவர்விஞ்சையர் சூழ்பரங்கிரி முருகேசனே . 

( உயரு ) 
திருப்பரங்கிரிவகுப்பு முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 
( 3-4 ) - 

இது முருகக்கடவுளின் பாதம் , புயம் , வேல் , மயில் , வீரம் முதலியவற்றைத் 
தனித்தனி சிறப்பித்துக் கூறுவது . சந்தக்கவி பாடுவதில் வல்லவரான அரு 
ணகிரி நாதராற் செய்யப்பட்டது . இதில் 25 வண்ண விருத்தங்களாலாகிய 
25 வகுப்புக்கள் உள . அவையாவன : 
( 1 ) சீர்பாத வகுப்பு . 

( 14 ) வேல்வாங்கு வகுப்பு . 
( 3 ) தேவேந்திரசங்க வகுப்பு . 

( 15 ) புய வகுப்பு . 
( 8 ) வேல் வகுப்பு . 

( 16 ) சித்து வகுப்பு . 
( 4) திரு வேளைக்காரன் வகுப்பு . 

( 17 ) கடைக்கணியல் வகுப்பு . 
( 5 ) பெருத்த வசன வகுப்பு . 

( 18 ) சிவலோக வகுப்பு . 
( 6 ) பூதவேதாள வகுப்பு . 

( 19 ) மயில் வகுப்பு . 
( 7 ) பொருகளத்தலகை வகுப்பு . 

( 20 ) கொலு வகுப்பு . 
( 8 ) செருக்களத்தலகை வகுப்பு . 

( 21 ) வீரவாள் வகுப்பு . 
( 9 ) போர்க்களத்தலகை வகுப்பு . ( 2 ) சிவகிரி வகுப்பு . 
( 10 ) திருஞான வேழ வகுப்பு. 

( 23) திருந்செந்தில் வகுப்பு . 
( 11 ) திருக்கையில்வழக்க வகுப்பு . 

( 24 ) திருப்பழனி வகுப்பு . 
( 12) வேடிச்சி காவலன் வகுப்பு . 

( 25 ) திருப்பரங்கிரி வகுப்பு . 
( 13 ) சேவகன் வகுப்பு . 

என்பன . 
இந்தப் பிரதியின் முதலேட்டில், 
" சீர்பாத வகுப்பு முதல் பதினெட்டே அருணகிரிநாதரால் பாடப்பட் 
டவையென்று பலருஞ் சொல்லு ( கு ] ( கி ) றார்கள் . அப்படியே பழமையான 
பல பிரதிகளிலிருக்கின்றன . சில பிரதிகளிவே இருபத்தொன்று முப்பத்தி 
ரண்டு வரைக்கும் அதிகப்பட்டு இருக்கின்றன. அவைகளைக் குறித்து ஆலோ 
சிக்கும் போது பதினெட்டுக்கு மேற்பட்டவை அவர் வாக்குக்களாகத் தோன்ற 
வில்லை . அவ்வாமலும் , அவைகளிலே சில சந்தச் சிதைவுகளாயும் அகவல் 
களாயும் இருக்கின்றன . இப்படியிருக்கையால் அந்தப் பதினெட்டையும் 
முன்வைத்து மற்றவைகளிலே சந்தமுடைய எழு வகுப்புக்களை அவற்றின் . 
பின் வைத்துப் பதிக்கப்பட்டன. திருத்தணிகை சரவணப்பெருமாளைய 
ரால் அச்சிற் பதிப்பிக்கப்பட்டன . அதைப்பார்த்து விளம்பி பங்குனியான 
முதல் தேதி திருக்காஞ்சீபுரம் பிள்ளைபாளையத்தைச் சேர்ந்த அக்கணம் 
பாளையத்தெருவிலிருக்கும் செங்குந்த மரபில் ( த் )தோன் றிய மத்தூர் மணி 
யப்ப முதலி எழுதிக்கொண்ட வகுப்பு ( உயரு ) " - என்று எழுதப்பட்டுள்ளது . 
ஆதலால் இவற்றிற் பின்னுள்ள எழுவகுப்புக்கள் அருணகிரி நாதராற் 
செய்யப்பட்டனவல்ல எனக்கருதற் கிடமுண்டு ,. 


THE TAMII MANUSCRIPTS . 


1455 


No. 1657. திருவகுப்பு . 

TIRUVAGUPPU . 
Pages , 85. Lines , 9-10 on a paga . 

Begins on fol . la of the MS . described under No. 1196 . 
Oontains 25.Vaguppus . 

Slightly different from the work described above . Five Vaguppu 
contained herein are not found in that MS . 


Enl : 


. 


அரிதிரு மருகா முக்கணன் மகனே 
ஆனைக்கிளைய வயில்வேல் முருகா 
அடியேன் வல்வினையகற்றிடு மொரு 

ருகை 
திரிபுரமெரி செய நகைப்பவன் மகனே 
முகனே முனிவர்கள்வந்து வணங்கிட 
அந்திர மந்திரமகண்ட முதிர்ந்திட ( ப் ) 
பரிவேல் மிகவொடு பாதாளலோகமும் 
புகுந்தாராய்ந்து விடுமொருகை . 

( * 
சிவசுப்பிரமணியன் திருப்பழனி வருகுமரன் 
சரவணோற்பவன் வெண்ணீறுதானே . 

காவகுப்பு முற்றும் . 
பிரம்ம விலாசமே நித்தியபரிபூரணம் . சச்சிதாநந்தமே நித்திய பரி 
பூரணம் . வேலு மயிலுந்துணை . குமரனே தெய்வம் . ஆறுமுகங் குருவே 


துணை . 


( த -4 .) - 

இது முன்பிரதியினும் சிறிது வேறுபட்டது . இதிலும் 25 வகுப்புக்களி 
ருக்கின்றன . அவற்றிற் சில முன் பிரதியிலில்லாதன . அவை வருமாறு : 

உடதேச வகுப்பு . 
சொரூப வகுப்பு . 
மணவாளன் வகுப்பு . 
பூதசங்கார வகுப்பு . 

கர வகுப்பு . 
| No. 1658. திருவகுப்பு . 

TIRUVAGUPPU . . 
Substance , palm - leaf . Size , 13 x 1 ; inches . Pages , 91. Lines , 7 on 

page . Charanter , Tamil . Condition , injured , Appearance, old . 
Wants three leaves in the beginning. 

Same work as the above . 
( த - பு . ) - 

இது முன் பிரதியைப் போன்றதே . இந்தப் பிரதியின் முதலில் மூன்று 
ஏடுகள் இல்லை . ஓரேடு முறிந்திருக்கிறது . இது மிகப்பழைய பிரதி . 

964 


4 


1456 


A DESOI RPTIVE CATALOGUR OF 


No. 1659. பழனிப்பத்து . 

PALANIPPATTU . 
Pages , 10. Lines , 6 on & page . 

Begins on fol.6n of the MS . desoribed under No. 1648 . 
Complete in 12 stanzas . 

A eulogy on God Subrahmanya as worshipped in the sacred shrine 
at Palani. The work has not been printed. It may be noted that the 
last stanza of this work agrees in meaning with the eleventh stanza of 
the Tanikaippattu. This raises a presumption for the inference as to 
the identity of the authorship of these two works. 


Beginning : 
பூமருவு வேதனுந் திருமருவு மாலும் 

புரந்தானு மிமையோர்களும் 
புடைமருவ மகிழ்வள்ளி தெய்வானை யென்னுமிரு 

பூவையிரு பாலுமருவத் 
தேமேவு நீபமா லிகைமருவு தோள்களுஞ் 

செய்யமணி மவுலியாறு ( ந் ) 
திருமுகக் கருணையும் பரிபுரச் சாணமுஞ் 

செங்கையணி வடிவேலுமாய் 
மீமருவு சேவலங் கொடியாட 

மென்சிறை விரித்தாடு மயிலே றியே 
விளையாடி வருபவனி தெரிசனந்தந்தெனது 

வினைதீர வருள் புரிகுவாய் 
தூமருவு பூதியணி வேதியர் தபோதனர்கள் 

சூழ்பழனி மா நகரில் வாழ் 
சொற்சுருதி நாடரிய சிற்சுகசொரூப சிவ 

சுப்பிரமண் யக்கடவளே . 
End : 


. 


(க) 


ஓதும்வே தாகம புராண ( ம் ) பல கலைவாழி 

யுலகமீரேழும் வாழி 
யுமை வாழி யரன்வாழி மாலயன் குலிசனிமை 

யோர்கண்முனிவோர்கள் வாழி 
பூதிசா தனம்வாழி வேள்வியந் தணர்வாழி 

புரவலர்க ணீ திவாழி 
புகழ்பெறும் பழனியங் கிரியு நதி களுமேவு 

புனிதர்களு மிகவும் வாழி 
யாதிகண புதிவாழி சேவலங் கொடிவாழி 

யணிநீப மாலைவாழி 
பரிவைகுற வள்ளிதெய் வானை திரு மங்கலிய 

மருளொளி சிறந்து வாழி 


TRÉ TAMIL MANUSCRIPTS . 


1457 


சோதிவடி வேல்வாழி மயில்வாழி திருவருட் 

டூய திரு மேனிவாழி 
சுப்ரமண் யக்கடவு ளெனது தமிழ்மாலையணி 
துணைமலர்ப் பதம் வாழியே , 

(கஉ) 
( 5-4 .) 

இது , பழனியில் எழுந்தருளியுள்ள முருகக் கடவுளின் துதி ; பன்னிரண்டு 
ஆசிரிய விருத்தங்களாலாகியது . இந்நூல் அச்சிடப் பெறவில்லை . இதன் 
இறுதிச் செய்யுளும் தணிகைப்பத்தின் 11 - ஆம் பாடலும் சொல்லாலன்றிப் 
பொருளால் சிறிதும் வேறுபாடுடையன வல்ல . இதனால் இவ்விரு நூலும் 
செய்தவர் ஒருவராயிருக்கலாமென்று கருதுதற்கும் இடமுண்டு. 


No. 1660. பழனிமலைக்குமரன் துதி . 

PALANIIALAIKKUMARANTUDI. 
Pages , 20. Lines , 5 on a page . 

Begins on fol . 19a of the MS . described under No.1074 . 
Complete.. 

Similar to the work described above . The name of the author is 
not given . The work has not been printed . 
Beginning : 
அன்னையும் பிதாகுரு தெய்வமென்றுன்னையே 

யனு தினமுந் துதிகள் புரியும் 
அன்பருடையுடல மதிற்றுன் பவினை வருவதே 

னந்தவினை வந்தபிணியும் 
சின்னபின்னமுமாகச் சிதறவே யடித்திடுஞ் 

சிங்காரமான வேலா 
தேவர் துயர் தீரவே யசுரரைவதைத்திடும் 

சென்னிமலை யதிகாரனே 
வன்னமயில் மீதிலே வள்ளி தெய்வானையுடன் 

மணக்கோவ மாகவேதான் 
வந்துகா [ S ] ( ட் ) சிகள் முத்திதந் திடவிது வேளை 

வரமுதவிக்காய குருவே 
பன்னகக்கண் ( ணிட ](ணனுடை) ம ( று ) ருகனே யுமைபொத்த ( ற்ற ) 

பரமரகசிய முதல்வனே 
பழமையாகிய வேதமுனிவரண்டர்கள் சூழும் 

பழனிமாமலைக்குமரனே 
End : 


( 
க 
) 


ஔவனு( த்தரி ]( ற்றறி ) ந்தோது மடியார்கள் வணிகரில் 

அழகானபையி அந்தை ( ? ) யான் 
னு தினமு மறவாமல் பூசைபுரியும் நல்ல 
வன்பனான் சிதம்பரபூபன் 


1458 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


மௌவாக வந்ததொரு வருணகிரி முத்தய்யன் 

மகிபனண்ணாமலைக்கு 
வருந்துணைவன் சாமி யிடமன துயர்பிணி யகல 

வரமு ( த் ) தவ ( மறுள ]வேணுமை( ய் ) யா 
எவ்வுயிரு நீயன்று எள்ளுக்குளெண்ணை ( ப் ] போல் 

[ J] இருக்கின்ற ஞான குருவே 
யீராறு கரமுள்ள வேலனே கோலகலகவியின் ? 

எழுதின செந்தமிழ் ( ப் ) பாடலைப் 
[ ]ை ( பொ ) வமாகவே நீ ( ரு ) முட்கொண்டு ரட்சியும் 

பரமரகசிய முதல்வனே 
பழமையாகிய வேத முனிவரண்டர்கள் சூழும் 
பழனிமாமலைக்குமரனே . 

(யஉ ) 
( கு - பு ) - 

இதுவும் பழனியிலுள்ள சுப்பிரமணியக் கடவுள் விஷயமானது. 
மையாகிய வேத முனிவரண்டர்கள் சூழும் , பழனிமாமலைக் குமரனே ” என் 
னும் மகுடத்தையுடைய 12 கழிநெடிலாசிரிய விருத்தங்களாலாயது . . செய் 
யுள் நடை தாழ்ந்தது . பிழைகள் மிகுதியாகவுள. இயற்றியவரின்னாரெனத் 
தெரியவில்லை . அச்சிடப்படவில்லை . இந்தப் பிரதியிற் பூர்ணமாக இருக் 
கிறது . 


பழ 


No. 1661. பழனிமலைவடிவேலர்பதிகம் . 

PALANIMALAIVADIVELÁRPADIKAM . 
Pages , 7. Lines , 6 on a page . 

Begins on fol . 15a of the MS . described under No. 1648 . 
Complete in eleven stanzas . 

Similar to the work described above . The name of the author 
not given . 
Beginning : 

மலர்மகுட மோராறு மலர்வவதன மோராறு 

மலர்சுடிகை யோராறு மே 
மலர்மதிக மோராறு மவருமுடி யோராறு 

மலர்பவள வாய்களாறு 
மிலகு செவி யீராறு மிலகுகுழை யீராறு 

மிலகுவிழி யீராறு நீ 
ளிலகுகரமீராறு மிலகுப்படையீராறு 

மிலகுபுய மீராறுமே 
வன்மருவுபுரி நூலு மரை நூலு மயின் மேலு 

மன்னையரிரண்டுபாலு 
மணி நூபுரக்காலும் வடிவேலுமாகவந் 

தடியேனையஞ்சலென்பாய் 


THE TAMIL MANUSORIPTS . 


1459 


( 
க 
) 


பலவமரர் பலமுனிவர் பலசுருதி பலமிருதி 

பலகலைகள் புகழ் முதல்வனே 
பழமறை சொல்லிய சீல ( ர் ) தொழுமவர்களனுகூல 

பழனிமலை வடிவேலனே . 
End : 

தரியிரவியுதையமதுகண்டு வை ( க ] ( யாபுரி 

தனி ( ற் ) கண்டு சுத்திகண்டு 
சண்முகப்புனல்கண்டு நியமாதிகண்டுபின் 

சரவணப்பொய்கையாடி 
யருள் பெருகு மாவின ( ங ) ( ன் ) குடிகண்டு கயிலாய 

ரம்மை பெரியம்மையைக்கண் 
டம்பமலை கண்டதிலிடும்பன் சன்னிதிகண் 

டனேக்கண்கா ( ஷஷி ] ( ட்சி ) கண் 
கருணைகண்டருள்வள்ளி தெய்வானையைக்கண்டு 

களிகண்டிருக்கு முன்றன் 
கமலபாதங்கண்ட பேரொருக்காலுமக் 

காவனைக்கண்டிடுவரோ 
ப ( ரு )( ரி ) திவலி கண்டவன் வலிகண்ட தம்பிதன் 

ப ( ல ) ( r )ாக்கிரமங்கண்டதுரையே 
பழமறை சொல்லிய சீல தொழுமவர்க ( வணு ) ளனூர்கூல 
பழனிமலை வடிவேலனே . 

( மக ) 
சுப்பிரமணிய சுவாமியார் துணை . 
( கு - பு .) - 

இதுவும் பழனித்தலத்திலுள்ள குமரக்கடவுள் விஷயமான துதி . பழ 
மதைசொல்லிய சீல தொழுமவர்களனுகூல பழனிமலை வடிவேலனே " என் 
னும் மகுடத்தையுடைய 11 கழிநெடிலாசிரிய விருத்தங்களாலாயது . செய் 
யுள் நடை நன்றாகவிருக்கிறது . இந்தப் பிரதி பூர்த் தியுடையது . இயற்றிய 
வரின்னாரெனத் தெரியவில்லை . அச்சிடப்படவில்லை . 


on 


No. 1662. பழனிவேலர் துதி. 

PALANIVĒLARTUDI. 
Substance , palm -leaf . Size , 10+ x 1 inches . Pages , 9. Lines, 7 
a page . 

Oharacter , Tamil . Oondition , good . Appearance , 
old .. 
Complete. 

Similar to the above. The name of the author is not given. 
Beginning :: 

அறுமுகமும் பன்னிரண்டு கையும் வேலு 

மலங்கார வாபரண மணிந்த மார்புந் 
திருமுகமும் வெண்ணீறு புனைந்த மெய்யுஞ் 

செகமெலாம் புகழ்படைத்த சுப்பிர மண்யா 


1460 


À DESCRÍPTIVE CATALOGUE of 


முருகசர வணபவனே கார்த்தி கேயா 

முக்கண்ணார் புத்திரனே யுக்ர வேலா 
விருவருமேயுனைப்பணிந் தோம் பழனி வேலா 

விதுசமய மடியாரை ரட்சிப் பாயே . 
End : 

அத்திமுகக் கணபதிக் கிளைய வேலா 

வறுமுகனே தணிகையிலே யமர்ந்த வாசா 
வித்தைபுத்தி போதாத மூட னானும் 

வேலவனே யுன்னருளாற் கவியைப் போலே 
பத்துமே பதிவாகப் பாடிச் சொன்னேன் 

பைந்தமிழாற் பிழைகண்மனம் பொறுத்தே யாள்வாய் 
சத்தியமா வுனைப்பணிந்தோ நாங்க ளையா - 
சண்முகமே யிதுசமயம் ரட்சிப்பாயே 

- ( கக ) 
சுபமஸ்து . 
( த - பு .) - 

இதுவும் பழனியில் எழுந்தருளிய முருகக்கடவுள் விஷயமானதுதி . செய் 
யுள் நடை நன்றாக இல்லை . இதில் இது பூர்த்தியாக இருக்கிறது . இயற்றிய 
வர் பெயர் தெரியவில்லை . 


+ t 


No. 1663. பழனிவேலர் துதி . 

PALANIVĒLARTUDI. 
Substance, palm-leaf . Size, 10 x 14 inches . Pages, 7. Lines , 8 on 8 

page. Character, Tamil. Condition, good. Appearance , old, 

Begins on fol . 460. The other works herein are Daksinamurti 
vākyam la, Daksinamurtisanaadakkanilai . 100 , Bagarpujavidi 
paripuranam 196 , Anandakkalippu 37a, Aruiacalesartadi 438 , 
Meyñanakkuravañji 50a , Ahattiyar Rattinacourukkam 58a . 

Complete. 

Same work as the above. 
( 6-4 .) - 

இது முன் பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இது முற்றும் உள்ளது . 


No. 1684. போரூர் ஆறுமுகன் குறுங்கழிநெடில் 

விருத்தம் . 
PORÜR ĀRUMUHAN KUĶUNGALINEDILVIRUTTAM . 
• Pages, 7. Lines , 6 on & page . 

Begins on fol . 25a of the MS . described under No. 1185. 
Complete.. 


THÉ TAMIL MANUSCRIPTS . 


1461 


Same work as that described under R. No. 293 ( n ) of the Triennial 
Catalogue of MSS .., Vol . II , Part 2 , Tanil . After the end of this 
work there is a stanza in praise of God Murugakkaļavu! and another 
stanza in praise of Mayilai Sarguruvānandar. 
( கு - பு . ) - 

இந்நூல் மூவருடத்திய காட்லாக் 293 (1 ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இந்தப் பிரதியில் இது முற்றும் உளது . இது முடிந்த பின்னர் முருகக்கட 
வுள் விஷயமான வேறொரு பாடலும் , மயிலைச் சற்குரு வானந்தர் விஷயமான 
அம்மானைப் பாடலொன்றும் எழுதப்பட்டுள்ளன . 


No. 1665. போரூர் ஆறுமுகன்குறுங்கழிநெடில் 

விருத்தம் . 
POROR ĀĶUMTHANKURUNGALINEDILVIRUTTAM , 
Pages , 5. Lines , 8 on a page . 

Begins on fol. 124a of the MS . described under No. 271 . 
Complete . 

Same work as the above and this is the original of the work desori 
bed under R. No. 293 (n ) of the Triennial Catalogue of MSS . , Vol. II , 
Part 2 . 
( கு -4 . ) 


இது முன் பிரதிபோன்றது. மூவருடத்திய காட்லாக் 293 ( n ) நம்பர் பிர 
தியின் மூலப்பிரதி . அதிலுள்ள அளவே இதிலும் இருக்கிறது . 


1 


No. 1666. பயில்விருத்தம் . 

MAYILVIRUTTAM . 
Babstance , palm - leaf . Size , 134 x 14 inches . Pages , 10. Lines, 5 
on a page.. 

Character, Telugu . Condition , slightly injured. 
Appearanoe, old . 
Complete in 13 stanzas . 

A eulogy on the peacock vehicle of God Subrahmanya ; by Aruņa 
girinatar . The language of the work contains a large admixture of 
sanskrit words , 
Beginning : 


நடக்கின் நிலமதிரும் நற்சிறகால் வீசி 
யடக்கி (யனருவரைகள் நீறாம் - விடக்கழியில் 


1462 


A DESORIPTIVE CATALOGUE OF 


கந்தண்ண ரெங்கள் கயிலாய வாழுமையாள் 
மைந்தனா ரேறு மயில் . 


சந்தன பாளித குங்கும புளகித சண்பக கடகபுயச் 

சமரச சிகாவல குமரசடானன சரவண குரவணியுங் 
கொந்தள பாரகிராத புராதனிகொண்க வெனப்பரவும் 

கூதள சீதள பாதள மெனக்கருள் குஞ்சரி மஞ்சரிதோய் 
கந்தக்ருபாகர கோமளகும்பகராதிபமோகரத 

கரமுகசாமர கர்ண விலாச கபோவவிதானமதத் 
தெந்தமகோதர மூஷிகவாகன சிந்து ரபத்மமுகச் 

சிவசுத கணபதி விக்னவிநாயக தெய்வசகோதரனே . 


( க ) 


End :: 


* 


சோதியிமவேதண்ட கன்னிகையர் தந்தவபி 

நயதுல்ய சோமவதன 
துங்கத்ரிசூவதரி கங்காளி சிவகாமசுந்தரி 

பயந்த நிரைசே 
ராதிமுதல்மூதண்ட வண்டபகிரண்டங்கள் 

யாவுங்கொடுஞ் சிறகினா 
னணையுந்த னது பேடை யண்டங்களென்ன வே 

யணை க்குங் கலாபமயிலாம் 
நீதிமறை யோதண்ட முப்பது முக்கோடி 

நீத்தரும் பரவு கிரியாம் 
நீலகிரி வேலவ நிராலம்ப நிர்ப்பய 

நிர்வ்யாகுவன் சங்குவாள் 
மாதிகிரி கோதண்ட தண்டந்தரித்த புயல் 

மாதவன் முராரி திருமால் 
மதுகனிடதாரி திருமருகன் முருகன் குமரன் 

வரமுதவுவாகை மயிலே , 
எந்நாளுமொருசுனையி லிந்த்ர நீலப்போ திலங்கிய 

திருத்தணியில்வாழ் 
எம்பிரா னிமையவர்கள் தம்பிரானே ( ரு ) ( று ) மொரு 

நம்பிரானாளமயிலைப் 
பன்னாரு மடிபரவு மருணகிரி நாதன் 

பகர்ந்தவ திமதுரசித்ரப் 
பாடல்தரு மாசறு விருத்த மொரு பத்தும் 

படிப்பவர்களாதி மறை நூல் 
மன்னான் முகம் பெறுவரன்னமே றப்பெறுவர் 

வாணி தழுவப்பெறுவரால் 
மகராலையம் பொருதவு வண்மேறப்பெறுவர் 

வாரி ( ]ைச மங்கையுடன் வா 
ழந்நாயகம் பெறுவரயிராவதம் பெறுவ 

சமுதாசனம் பெறுவர்மே 
லாயிரம்மிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவ 

ரழியாவரம் பெறுவரே 


( யக ) 


THE TAMIL NANUKORIPTS . 


1463 


Colophon : 

ஸ்ரீசிவாய குரவே நம சிவாய குரவே நம 
சர்வதாரி ஸம்வற்சரம் சோமவாரம் புதுச் 
சேரிவோ ( வ் ) ராசின மயிலு விருத்தம் ஸம்பூர்ணம் 

குமாரசுவாமினி யொக்க வாகன அயின நெமிலி ஸ்தோத்திரம் , 
( த - பு . ) -- 

இந்நூல் முருகக்கடவுளின் வாகனமாகிய மயிலின் தோத்திர ரூபமானது. 
காப்புச் செய்யுளிரண்டும் நூற்பயன் கூறும் இறுதிச் செய்யுளொன்றும் நீங் 
கலாக , பத்து விருத்தங்களையுடையது . நூலாசிரியர் அருணகிரி நாதர் . செய் 
யுள் நடை சிறந்தது, இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக்கிறது . இதில் 
வடமொழிப் பதங்கள் மிகுதியாக விரவியுள்ளன . 

No. 1667. மயிலாசலத்தந்தாதி . 

MAYILĀSALATTANDĂDI. 
Sabstance, palm -leaf . Size, 12 x 1 inches . Pages , 108 . Lixes, 4 on a 

page. Oharaoter, Tamil , Condition , much injured , Appearance, 
old . 
Complete. 

A eulogy on God Subrahmanya, as worshipped in Mayilācałam or 
Mayilam ( in the South Arcot district ). From the last stanza of the 
work , its author is made out as Oinaayadesíkar of Pöykaippakkam . 
Two stanzas are added at the end in praise of the author and his work , 
by his son and grandson whose names are giveo as Pacoayappa and 
Sabhāpati. After the end of the work , there are throe leaves containing 
some stray stanzas . 
Beginning : 

இத்தா ரிதழியணிந்தா ருயர்ந்த விமையவர்கள் 
சிந்தா குலங்கெடத் தந்தாய் மயிலச்சிகரிவந்த 
நந்தா விளக்கன்ன கந்தாவுன் மீதினினாயடியே 
னந்தாதி கூறவுன் செந்தாளென் சிந்தையமைத்தருளே . 
வெயிலவரைக் கந்தப்பூங்கரத்தாற்பற்றி வெம்பணி ( யிற் ) 
பயிலவரைக் கந்தமாகப் புனையும் பகட்டிப் (ேவம் ( ம ) 
யயில்வரைக் கந்தரனேர் குரல் வள்ளி யினானையின்பரி ) ன்பார் 
மயிலவரைக் கந்த (ரந்தா ) தி யான் சொல்ல வந்தருளே . 


4 


சீர்தந்த வாரிசப் பொன்னுந் தளவுந் திகழு முத்து 
நேர்தந்த வாணியும் வாழ்மயி லாசல நேயக் கந்த 
னார்தந்த வாதி சயம்பெறு ( வெள்ளிதெய் வானைபதி 
யோர் தந்த வானைக் கிளையோரென் புந்தி ) யி ( னுள்ளவரே . ( க ) 


End : 


வரும்பத்தரை யங்கைமாவுக் கிளவல் மயில வெற்பன் 
விரும்பத் தரை யும் வணங்கச்செய் தேசிகன்மெய் யன்புள்ள 
பெரும்பத் தரைத் தன்றிரு வடியைப் பிரியாம னரைத் 
திரும்பத்தரை யிற்பிறவா தளிப்ப னற்சீரருளே . 


( காக ) 


1464 


A DESIRIPTIVE OATALOGUE OF 


Colophon : 

நாகம் புகழு மயிலாசலக் கந்தனற் புலவன் 
பாகம் பெறுமுத்தமிழ் தேர்ந்த நீரும் பண்பார் புலவ 
ராக மிகவும் பெரியோர் சிறியன் சொற்கன்பு செய்வீர் 

தேகங் கருத்துத் திடங்கவி யென் பெயர் சின்னையனே . 
( இச் ) செ ( ய் ) யுள் இந்நூல் செய்தவருடைய புத்திரராகிய பச்சையப்ப 
வுபாத்தியாயரால் சொல்லப்பட்டது . 

“ தெயவப் புலமைத் திருவள்ளுவர் மறைதேர்ந் துரைத்த 
மெய்ம்மைப் பொருளுணர் மேதா வியன் வியன்மாமயில 
சையத்தினன் குகன்மீதி வந்தாதித் தமிழுரைத்தான் 

செய்முத்தமார் பொய்கைப் பாகையன் சின்னைய தேசிகனே . ” 
இச்செய்யுள் இந்நூல் செய்தவருடைய போராகிய சபாபதி வுபாத்தியாய 
ராற் சொல்லப்பட்டது . 

இன்பம் பொருந்தி யிருவினைக் கட்டறுத் திம்மையுற்ற 
சன்ம முடிவிற் சமனணு காவணஞ் சார்வர்முத்தி 
சின்மய போதச்சிவ குருநாதற்குச் சின்னையன் சொன் 

மன்மயிலாசவத் தந்தாதியி னொன்றை வாழ்த்தினரே . " 
( கு - பு ) 

இது மயிலம் என்னுந் தலத்தில் எழுந்தருளிய முருகக்கடவுள் விஷய 
மானது . பொய்கைப்பாக்கம் சின்னைய தேசிகரால் இயற்றப்பட்டதென்று 
இறுதிச் செய்யுட்களால் விளங்குகின்றது . இந்தப்பிரதியில் இந்நூல் முற் 
றும் இருக்கிறது . இதன் பின்னர் , இரண்டேடுகளில் தனிப்பாடல் நான்கு . 
எழுதப்பட்டுள்ளன . 


No , 1668.- மயிலாசலத்தந்தாதி . 

MAYILĀSALATTANDÅDI. 
Substance , palm -leaf . Size , 11 x 1 inches . Page , 104. Lines, 4 on a 

page . Character , Tamil , Condition , injared . Appearance , old . 
Complete. 

Same work as the above . 
( கு -4 .) - 

இது , முன் பிரதிபோன்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றும் உள் 
ளது . இறுதியில் உள்ள சிறப்புப்பாயிரச் செய்யுட்கள் இதில் இல்லை . 


- 


No. 1669. முருகன் துதி . 

MURUGANTUDI. 
Pages , 6. Lines, 7 on a page . 

Begins on fol . 19a of the MS . described under No.1197 . 
Complete. 
A eulogy on God Subrahmanya also called Murugakkadavulo 


THE TAMIL MANUSCRIPTS , 


1465 


Beginning :: 
சுப்பிரமணியர் பேரில் வ ( ரு )( ர ) முருகாற்றுப்படை . 

ஹரிஓம் ஆம் அய்யும் 
ஓம்க்ராங் கிரீயும் குரோம் 
அய்யுங் கிலியுஞ் சதாசிவ சண்முக 
சர வணபவ சண்முகபவ சயலொளிபவ 
திரிபுரபவ திகழொளிபவ 
பரிபுரபவ பவமொழிபவ 
கயலொளிபவ சரவணபவ வசீகரபவ 
ஆயகாய நமசிவாய ஓம் கார்த்திகை ஆய 
மயூரவாகனாய தெய்வானை நாயக 
வள்ளிமணவாளா ஆறுமுகவா 

பன்னிருகரவா ஆடையாபரணா 
End : 

பல துஷ்ட தேவதைகள் சங்கரித்துவிடு 
சங்கரித்துவிடு சகல தோஷங்களையும் 
சகல பாவங்களையும் சகல வியாதிகளையும் 
சகல விஷங்களையும் நிர்த்தூளியாக்கிவிடு 
வாவா சாவண மயிவ்வீரா தண்டைக் 
காலா தர்ப் ( ற் ) பராதீதா சரணம் சரணம் 
சுப்பிரமணிய சுவாமி சரணம் . 

ஓம் சிவசரணம் . 
.Colophon :; 

வ ( ரு )( ர ) முருகாற்றுப்படை முற்றும் . 
( கு -4 . ) - 

இது முருகக் கடவுள் விஷயமானதுதி ; பாட்டு மிகப்பிழையுள்ளதாகக் 
காணப்படுகிறது. இந்தப் பிரதியில் இது முற்றும் உள்ளது . இயற்றியவர் 
இன்னாரெனத்தெரியவில்லை . 


No. 1670. முருகன் துதி. 


MURUGANTUDI. 


Pages, 8. Lines, 9 on a page . 

Begins on fol , 111a of the MS. described under No. 1214 . 
Contains eight stanzas , 
Similar to the above. 


Beginning : 

செப்புவது முன்னைச் சினமிறக்கப் போகாது 
அப்புமுத லுப்பென மெய் யானதே - தப்புமது 
காட்டி லருவுருவாய்க் ? கருணைவடி வேல்முருகன் 
நாட்டிலக லாதுருவே நாட்டில் ] ( 6 ) . 


( 6 ) 


1466 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End : 


[ யெ ] ( எ ) ன்னோ யென்னுமெண்ணுமெண் தான் 
உன்னோ வுன்னு முள்ளுமுள் ளான் 
பின்னோ பின்னும் பிறவானிற வான் 
முன்னோ முன்னு முருகன் முனி வேல் . 


மென்று மோமென்று மஞ்செழுத்தென்று மகண்டமென்று 
மோமென்ற பீடத்தொதுக்கினையே யும்பர் தேடரிய 
மாவென்றும் வாவென்றும் நாவென்று நீயெண்ணி வைத்ததெல்லாம் 
( நீ ) யென் றிருத்தினையே யெனையாளுஞ் செயசிங்கமே . 

( அ ) 
( கு - பு . ) - 

இந்நூல் முருகக் கடவுள் விஷயமானது . இந்தப் பிரதியில் எட்டுப்பாடல் 
களேயுள்ளன . பெயரின்ன தென்றும் இயற்றியவ ரின்னாரென்றுந் தெரிய 
வில்லை . 


No. 1671. முருகன் துதி 

MURUGANTUDI . 
Pages , 52. Lines, 4 on & page . 

Begins on fol . 40a of the MS . described under No. 1074 , 

Similar to the above. 
Beginning : 
முருகா வென் றுன்னை யிருகரங்கூப்பி முடியில் வைத்தா 
விருகாலம் பொய்த்த வினைவருமோ வெளியேன் பிழையே 
தருகாமற் காப்பதுன் கடன்காண் சயிலமே கவர்ணன் 
மருகாகுறப்பெண் மணாளா திருத்தணிமலைக் கந்தனே . சரவணபவன் . 
End : 

ஓராறு சென்னி யொருமுருகா வென்பவர்க்குத் 
தீராத வல்வினைகள் தீருமே - கூறாக ( க் ) 
கொக்கரை( ப் ) பிடித்திழுத்துக் கொக்கர் கொட்ட மிட்டடக்கி 

விக்கிரமத் திருக்கரத்தில் வேல் . 
( த - பு .) - 

இதில் , பலதலங்களிலுமுள்ள சுப்பிரமணியக் கடவுளைப் பொதுவாகத் 
துதிக்கும் பலபாடல்கள் உள . இவற்றுட்பெரும்பாவன கட்டளைக் கலித் 
துறைகளே . இரண்டொரு வெண்பாக்களேயுள. செய்யுள் நடை சாதா 
ரணமானது . 


No. 1672. வேல் விருத்தம் . 

VELVIRUTTAM . 
Pages, 9. Lines , 9 on a page. 

Begins on fol . 83a of the MS . described under No. 127 . 
Complete in ten stanzas . 
A eulogy on the ohief weapon oalled Vēlāyadam of God Murugak . 
kadavul by Aruņagirinātar. The work has been printed . 


TAE TAMIL MANUSCRIPTS . 


1467 


Beginning : 


வேல் விருத்தம் . 


மகரமள றிடைபுரள வுரக்கண பணம்வுலி 

மதியுமிர வியுமலையவே 
வளரெழிலி குடாழவ [ J ] ( வி ) மையவர்க யொகல 

மகிழ்வுபெற விருசிறையவாம் 
சிகரவரை மனமறுக மறுகுதொறு நுளை மகளிர் 

செமுநெலொடு தாளமிடவே 
சிகரபகி ரதிமுதல நதிகள்கதி பெறவுத்தி 

திடரடைய நுகரும்வடிவேல் 
தகரம்ருக மதமிதென மணமருவு கடகலுழி 

தறுகவுளு மொருவளெயி.றுந் 
தழல் செவிய நுதல்விழியு முடையதொரு கடவுண்மகிழ் 

தருசணைவ னமரர்குயிலுங் . 
குமரமலை பெயினர்குல மடமயிலும் மெனுமிருவர் 

குயமொடமர் புரியுமுருகன் 
குமரன்று முகவனிகல் நிருதர் நிசி சரரணிகள் 

குலையவிடு கொடியவேலே. 


( s ) - 


End : 


வலாரிய லலாகுல [ னி ] ( நி ] லாதக வவேகவியன் 

மலாரிய நாலுனிலை [ o ] ( 5 ) ல் ( ?) 
வலானலை கிலானலை விலான்மலை 

விலாநிவை மனோ( லை ) ( ல ) ய முலாசமுறவே " 
[ 4 ] ( யு ) லாவரு கலோலம கரா ( லை ) ( ல ) ய கிலாகா 

மிலோமிரலை நீர் நிலைவுலா 
வுலோகவலி சாலசுரர் லோகமன லேறிடவி 

லோதலவி நிலாவுகுலைவேல் 
சிலாவட தலோ தல தலோதல சிலீமுக 

னிலாசனி விலார் 
சிலாமல ரெலாமல ரெலாமதி யலோதிம 

திசேயொழி கலாப முகில் தன் 
விலாசகலி யாணகலை மேருமுலை சோபமிடு 

மேவியவி லாசவகலன் 
விலாழியி னிலாளியகல் வானிவன லாறவிடு 

வேளிளை ஞனார்கைவேலே. 


Colophon : 

வேல் விருத்தம் முற்றும் . 
( 5.4.) - 

இந்நூல் முருகக்கடவுளின் ஆயுதமாகிய வேலின் சிறப்பைக்கூறுவது . 
பத்துச்சந்த விருத்தங்களாலாயது . இதனை யியற்றியவர் அருணகிரி நாதர் . 
இந்தப்பிரதியில் இது முற்று மிருக்கிறது . இறுதிச் செய்யுள் மிகப் பிழை 
பட வெழுதப்பட்டிருக்கிறது . இந்நூல் அச்சிடப்பெற்றிருக்கிறது . 


1468 


A DESCRIPTIVE CATALOGOE OF 


No. 1673. மண்ணிப்பாகை நகர்ச்சுப்பிரமணியன்பதிகம் . 

MAŅŅIPPĀKAINAGAROCUPPIRAMANIYANPADIKAM . 
Pages, 8. Lines; 6 on a page . 
• Begins on fol. 105 of the MS . described under No. 1648 . 
Complete in ten stanz89 , 
A eulogy on God Subrahmanya as worshipped in & place called 
Mandippakai . 
Beginning : 
பூமேவு கற்பக( ப் ) பதிமேவு குலிசனும் 

போதின்மேவுங் கமலனும் 
பொன்மேவு மார்பனும் விண்மேவு தேவரும் 

புகழ்மேவு தவமுனிவருந் 
தாமேவு துயரக ள ( ல ) வொளிமேவு கயிலையிற் 

றழன் மேவு விழியாறிலுந் 
தாமேவு பொறியாறு மவர்மேவு சாவணத் 

தடமேவு திருவுருவமாய்த் 
தேமேவு வேலெடுத் தடமேவு சூரர்குவஞ்) 

சிந்துவைச் சிதறவிடுவாய் 
செடிமேவு பாசவினை பொடியாக வந்துனது 

திருவருட் கருணைபுரிவாய் 
தூமேவு தவமுனிவ ரெண்டிசைக் கிறைய வருஞ் 

சூழ்மண்ணிப் பாகை நகர்வாழ் 
சொற்பொருளின் வடிவான தற்பா ( க ) கல்யாணசிவ 
சுப்பிரமணியக் கடவுளே . 

( க ) 
End : 
பிணையுண்ட விழிவள்ளி தெய்வானை யென்னுமிரு 

பிடியுண்டு வேலுமுண்டு 
போருட் கடலான நீயுண்டு சன் ( ன ) ( னி ) திப் 

பிரபலமத னே கமுண்டு 
கணையுண்டு சிலையுண்டு விழிபுருவ மெனவைத்த 

கவரிதன் பாலுமுண்டாய்க் 
கடுவுண்ட நாதனுன் குட்டுண்ட வேதன் முற் 

கட்டுண்ட மாயனிமையோர் 
[ J ] ( இ )ணையுண்டெனற் கரிய நின் சேவை தெண்டனிட் 

டின்பமுண்டாய் மகிழ்ந்தார் 
[ J ] ( இ )டருண்ட வெளியேனை யஞ்சலென வுனையன்றி 

யெவருண் டெனக் கருள் செய்வாய் 
துணையுண்டு வேல் நமக் கிணையில்லை யென் றன்பர் 

தொழு ( மண்ணிப் ) பாகை நகர்வாழ் 
சொற்பொருளின் வடிவான தற்பர கல்யாணசிவ 
சுப்பிரமணியக் கடவுளே .. 

வேலுமயிலுத்துணை . 


14 


THE TAMIL MANUSORIPTS . 


1469 


( 5-4 . ) 

மண்ணிப்பாகை என்னும் - ஊரிலுள்ள சுப்பிரமணியக்கடவுள் 
விஷயமான துதி . பத்துப் பாட்டாலாயது . ஒவ்வொரு பாட்டும் இறுதியில் 
சொற்பொருளின் வடிவான தற்பர கல்யாணசிவ சுப்ரமணியக் கடவுளே 
என்பதை மகுடமாக வுடையது . செய்யுள் நடை சாதாரணமானது . இயற் 
றியவர் பெயர் முதலியன தெரியவில்லை . 


3. SIVA . 
No. 1674. அருணாசலேசர்கலித்துறை. 

ARUŅĀCALĒŠARKALITTURAI. 
Pages, 4. Lines , 5 on & page . 

Regins on fol . 56a of the MS . described under No. 186 . 
Complete.. 
A poem 

in tex stanzas of Kalitturai metre in praise of God Arupa.ca - 
lasar of Tiravaqņāmalai. Herein the author asks his mind to become 
& ilt object of offering to God Arunācalēsar or to remain at least near 
him by being born in a corner of Tiruvannamalai. 
Beginning : 

முடியாச் செனன மெடுத்தென்ன பெற்றென்ன முத்தியில்லை 
விடியாப்பொழுது விடிகின்றதில்லை யிம்மேதினியி 
வடியார்க்கடியான் றிருவடியான் றுயார் தன்னை ]ராற்ற வந்த 

படியர்ச் சமைந்து நி [ ல்லே ]( P ) ருவண்ணாமலைப் பாதையிலே . 
End : 

ஊனாகி நின்று வுருவெடுத்தே னிவ்வுலகத்திலே 
மானார் கவவி மயக்கத்திலெய்தி மயங்குவனோ [ வெனை வாழ்வித் 
வானோர்கள் போற்று மருணாசலாபிடேகத்திற்குத் ( திடாய் ] 

தேனாய்ப் பிறந்து ( ல்லே ) நி றிருவண்ணாமலை யீசனுக்கே . 
( கு -4 .) 

இது , திருவண்ணாமலையிற் கோயில் கொண்டிருக்கும் ஈசுவரன் விஷய 
மானது . இதில் மனத்தை நோக்கி , " அருணாசலேசருக்கு உபயோகப்படக் 
கூடிய ஒரு பொருளாக நீ ஆகவேண்டும் ; அல்லது அருணாசலத்திலாவது 
அதன் சார் பிலாவது ஒரு பிறப்பைப் பெற்று நிற்கவேண்டும் ” என்று கூறப் 
பட்டிருக்கிறது . இக்கருத்து , முதிர்ந்த பக்தியைக் காட்டுகிறது . இதிலுள்ள 
செய்யுளின் தொகை 10 , செய்யுளில் பிழைகள் பலவுள . பிரதி சிதிலமாக 
விருக்கிறது . 


No. 1675. அருணாசலேசர்கலித்துறை . 

ARUŅĀCALĒŠARKALITTURAI. 
Pages, 7. Lines, 12 on a page. 
Begins on fol. 5a of the MS . described under No. 418 . 

97 


1470 


A DESORIPTIVE OATALOGUE OF 


Bame work as the above, but with some variations in the reading . 
( கு - பு . ) 

இது முன் பிரதி போன்றது . அதிலுள்ள அளவே இதிலும் இருக்கிறது . 
இவ்விரண்டிற்கும் பாடபேதங்கள் சில உள . 


- 


, 


No. 1676. அருணாசலேசர்விருத்தம் . 

ARUNĀCALĒŠARVIRUTTAM , 
Sabstanoe, palm - leaf . Size , 10x1 inches . Pages, 5. Lines , 7 or 8 on a 

page. Character , Tamil . Condition , fair . Appearance , old . 

Begins on fol . 430. The other works herein are Daksinamurti 
Vakyampadinaru la, Daksinamurtitiana Adukkunilai 103 , Bogarpuja 
vidhi 19a , Anandakkalippu 37a, Meyñänakkuravañji 50a , Agattiyar 
rattinacourukkam 58a.. 

Complete . 

A eulogy on God Aruņācalösar of Tiruvannamalai exhorting Him to 
come to the help of supplicant at the time of his death . The stanzas of 
this work are written in Åsariyaviruttam . 
Beginning : 

நினை வாகி மூல நிலையாகி நேச 

நிசரூபமான வடிவே 
மனமா ( ய்கை ) ( யை ) மூடி யறிவே கலங்கி 

மனமே மயங்கி வெகுவா 
யினமோடிருந்து வவதிக்குலைந்து 

எமதூத ரோடிவருமுன் 
மன வேகமாக வருணாசலேசர் 

வரவேணுமெ ( ந்த ) (ன்றனருகே. 
End : 

அடிமூவவட்ட மதிவாறு திட்ட 

மரிதான வெள்ளை விடைமேல் 
துடியானசத்தி சிவஞானமூவஞ் 

சுகமான போகமதனா 
வடியார்களுள்ளங் களிகூர்ந்துமேவு 

மரனேயுன்னாம மறவேன் 
வடிவானசோதி யருணாசலேசர் 

வரவேணுமெ ( ந்தத ) (ன்றன ) ருகே.. 
Colophon : 

முற்றிற்று . 
( கு - பு . ) 

இது திருவண்ணாமலை அருணாசவேசர் விஷயமான துதி ; மரண் காலத் 
தில் எனக்கு அனுக்கிரகிக்க வரவேண்டும் என்று ஒருவர் பிரார்த்திப்ப 
தாக உள்ளது . “ அருணாசலேசர் வரவேணுமென்றனருகே " என்பதை மகுட 
மாகவைத்துப் பாடப்பட்ட பத்து செய்யுட்கள் இதில் உள்ளன . இயற்றிய 
வரின்னாரெனத் தெரியவில்லை . 


( 50 ) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1471 


No. 1677. அவிநாசி நாதர் துதி 

AVINASINĂTARTUDI. 
Page , 8. Lines ; 7 on a page . 

Begins on fol, 16la of the MS . described under No. 383 . 
Contains stanzas 1 to 15. 

A oulogy on God Avinasinātar, a form of Siva worshipped in 
Avinasi, Coimbatore distriot . The supplicant herein prays to Avinasi 
nátar to oume to his protection before the servants of Yama ( the God 
of Death ) approach him 
Beginning : 

அருமேவு பூவிலுறைவோனு மர்லு 

மறியாத வேத வடிவே 
திருமேனி மீதில் ) ( து ) திருநீறணிந்து 

சிவகாமிவல்லியுடனே 
கருமேனி கொண்டு பொருகாலதூதர் 

கடிகாதலோ( டி ) ( C ) வருமுன் 
மருமேவு சோலை ய [ வ ] ( வி ) நாசி நாதா ) 
வரவேணுமெ [ ந்த (ன்றனருகே . 

( க ) 
End : 

கரவாய்புகுந்த தனைய ( ந்த ) ( ன்ற ) னக்கு ( க் ) 

கனிவந்துதாயரழவே 
பரிவாய் வளத்துர்த்த) தனையன் றிரும்பப்) 

பனிரண்டு வயதினுடனே 
விரைவாய்மணஞ்செய் தருளும்படிக்கு 

மிகுபாடல் நம்பி ப [ A ) ( க ) ர 
வரவாயளிக்கும் ( வ ) ( வி ) நாசி நாத [ ] 
வரவேணுமெந்த (ன்றனருகே. 

திருச்சிற்றம்பலம் . 
( 5-4 .) 

இது அவி நாசி என்னுந் தலத்திலுள்ள சிவபெருமான் விஷயமான துதி . 
அப்பெருமானை அருகில்வந்து கிருபை செய்யவேண்டும் எனப் பிரார்த் 
தித்து “ அவி நாசி நாதவரவேணுமென் உனருகே ” என்பதை மகுடமாகவும் 
அகரமுதலிய எழுத்துக்களை முறையே முதலெழுத்தாகவுமமைத்துப் பாடப் 
பெற்றுள்ளது . இந்தப் பிரதியில் 15 பாடல்களே இருக்கின்றன . பாடல்கள் 
சாமானிய நடையுடையன . 14 , 15 ஆம் பாட்டுக்கள் முன்பின் கைமாற்றி 
எழுதப்பட்டிருக்கின்றன . 


No. 1678. அவி நாசி நாதர் துதி 

AVINÁŠINĀTARTUDI. 
Pages , 4. Lines , 10 on a page . 
Begins on fol . 123a of the M8 . described under No. 1157 . 

974 


1472 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Contains the first ten stanzas . 

Samo work as the above . 
( 5-4 .) 

இது முன் பிரதி போன்றது . ஆயினும் இதில் முன் பிரதியிலுள்ள முதற் 
பத்துச் செய்யுட்கள் மட்டும் இருக்கின்றன . 


No. 1679. அவி நாசி நாதர்துதி . 

* AVINASINATARTUDI . 
Pages , 5. lines , 80 on a page . 

Begins on fol. 38a of the MS . desoribed under No. 1294 . 
Contains the first ten stanzas . 

Same work as the above . 
( த - பு . ) - 

இது முன் பிரதி போன்றது . - செய்யுட்கள் அதில் உள்ள அளவே 
லும் இருக்கின்றன . 


ப 


No. 1680. ஆயிரத்தெட்டுச்சிவாலயப்பாடல் . 

AYIRATTETTOŚIVĀLAYAPPĀPAL. 
Pages, 4. Lines, 5 on a page . 

Begins on fol. 46a of the MS . described under No. 186 . 
Incomplete. 

Ir praise of the sacredness and religious sanctity of 1,008 holy Saiva 
shrines . The MS . under notice contains a portion only and a few of . 
these shrines , including especially Madura , are described and eulogized 
herein . 
Beginning : 

அருணகிரி காசிகா ளத்திகாஞ்சி 

யாலங்கா டிடைமருதூ ராரூர் வேளூர் 
திருமுதுகுன் றொற்றியூர் குடந்தை காழி 

செங்காடு வெண்காடு திருவையாறு 
தருமபுர மாவடுவூர் தண்ட லையூர் 

சாயக்காடு மறைக்காடு சத்திமுற்றம் 
பொருவில்வலஞ் சுழியதிகை வீரட்டானம் 

பூந்துருத்தி வெண்ணெய் நல்லூர் கண்டிகொல்கா , 
End : 

சரமசர நிரந்தரனே போற்றி போற்றி 

சந்த்ரகுல துரந்தரனே போற்றி போற்றி 
சுருதிகுண 

மூ விலைச்சூவப் படையாய் போற்றி 


* 


. 


THE TAMIL MANITSORIPTS . 


1473 


தரையிவெண்ணெண் விளையாடல் புரிந்து சங்கத் 

தமிழ்வாணர்க்காய் நின்ற தலைவா போற்றி 
யருளரசனெனு மதுரை நீதா போற்றி 
யா திசொக்க நாதனே போற்றி போற்றி . 

திருச்சிற்றம்பலம் . 


சொக்களென் றொருகாலோதத் துயர்கெடும் பவங்கடீருஞ் 
சொக்கனென் றொருகாலோதச் சுருதி பல்லாண்டு சொல்லுஞ் 
சொக்கனென் றொருகாலோதத் தொலைவிலாச் செல்வமுண்டாஞ் 
சொக்கனென் றொருகாலோதச் சொ ( ற் )(ர்க்கமு மெளிதா 

(மன்றே 
( த - பு ) - 

இதில் , சிறந்த சிவாலயங்கள் ஆயிரத்தெட்டில் சிலவற்றைக் கூறிப் பின்பு 
மதுரையைப் புகழ்ந்து கூறி இத்தகைய பல தலங்களிலும் அடியார்க்கருள் 
புரியும்பொருட்டு வீற்றிருக்கும் பிரானே போற்றி என மதுரைச் சொக்க 
நாதர் துதியும் அமைந்துள்ளது . செய்யுள் நடை தாழ்ந்தது . பிழைகள் 
பலவுள . இதனிறுதியிலுள்ள " சொக்கனென்றொருகாலோத ” என்னுஞ் 
செய்யுள் வேம்பத்தூரார் திருவிளையாடலில் உள்ளதாகும் . 


No. 1681. உதவுப்பத்து . 

UDAVUPPATTU .. 
Pages , 5. Lines , 8 on a page. 

Begins on fol. 15a of the MS . described ander No. 314 . 
Complete . 

This is the original of the work described under R.No. 302 ( e) of 
the Triennial Catalogue of MSS . , Part II , Tamil. 
( த - பு . ) - 
இது மூவருடத்திய காட்லாக் 802 ( 0 ) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி 

( 
இதில் இது முற்றும் உள்ளது . 


No. 1682. கச்சபேசர்தோத்திரம் . 

KACCAPESARIOTTIRAM .. 


Pages , 4. Lines, 7 on a page . 

Begins on fol , 435a of the MS . described under No. 1272 . 
Complete in ten stanzas. 

A eulogy on Kaccapēšar, a form of ſiva, worshipped in a shrine at 
Conjeeveram . At the end of the work there are three stanzas giving the 
date of death of Kacciyappamunivar and ſivañānamunivar, 


1474 


A DESCRİPTIVE CATALOGUE OF 


Beginning :: 

திருமாலொடு நான் முகன் றேடித் திகைத்துவாட 
வருமாமறை மீது நின் னன்ப ரகத்தினுள்ளு 
மருவாரும்ப லாசின்றண் ணீழலு மன்னியென்றும் 
பெருவாழ்வுற லென்கச்ச பேசம் பிறங்குதேவே . 


( க ) 


பிறங்கும் புலனைந்தின் வழிப் பெயர்ந்தோடியோடிக் 
கறங்கு கன்னச்சுழலு மென்னுள்ளங் கலங்கிடாம 
னிறங்கொண்ட நின்பாதத்தழுந்த நிறுத்தியாளா 
யறங்கொண்டொளிர் கச்சபேசத்தழகம்மை வாழ்வே . 


(உ ) 


End : 


அன்றேமலத் தாண்டனை பேரின் பளிப்பையென்றே 
யுன்றாள் கடு தித்திது காறுமின் பொன்றுகில்லே 
னன்றோங்குறுங்கச்சபேசத் துறை நம்பனே நீ 
யின்றாகிலும் பேரின்ப வெள்ளத் திருத்தி யர்ளே . 


( க 0 ) 


திருச்சிற்றம்பலம் . 


( கு - பு . ) - 

இது காஞ்சீபுரத்தில் உள்ள கச்சபேசரென்னும் சிவபிரான் விஷயமா 
னதுதி . இதில் உள்ள செய்யுட்கள் பத்து . செய்யுள் நடை சிறந்தது . இது 
வரை அச்சிடப்படாதது . இயற்றியவர் பெயர் தெரியவில்லை 

இந்நூல் பூர்த்தியான பின் , திருவாவடுதுறைக் கச்சியப்பமுனிவர் , சிவ 
ஞான முனிவர் ஆகிய இருவரும் சமாதியடைந்த காலத்தைக் குறிக்கும் 3 
பாடல்கள் உள. 

அவை வருமாறு : 
எர்தருசாலிவாகன சகாத்தமாயிரத்தெழுசதத் தொருபத் 

திரண்டின்மேற் சாதாரணவருடத்தோடியை தருசித்திரைத் திங்கள் 
சார்தருதெய் திபத்தினொடொன்று தகுஞ்செவ்வாய்வாரம் பூர்வத்துச் 

சத்தமிபுனர் பூசத்திருநாளிற் சார்தருகும்பலக்கினத்திற் 
சீர் தருதுறைசை நமசிவாயன் றன் திருப்புகழுலகினிற்றுலக்கித் 

திகழ்ந்து ளகச்சியப்ப தேசிகனற்றிருப்பெருங்காஞ்சியினெய்திச் 
சேர் தருமடியார் தமக்க கவிருளைத் தினகரன் முன்னிருளென்னத் 

திருந்து தன்னருளாலகற்றி வீடுறுத்திச் சிறந்த பூரணத்தடைந்தனனே . 


மன்னும் விசுவா வசு மே டத்திங்க ( ள ) 
ளுன்னிரவி நாட்பகலோ தாயிலியந் - தன்னிற் 
றிருவாள னெங்கோன் சிவஞான தேச ( வ ) ன் 
திருமேனி நீங்குந் தினம் , 
வருடஞ்சா தாரணவா மன்னு திங்கண் மேடந் 
திருநாட் புனர் பூசஞ் சேர்ந்தார்க்- கருளாற் 
கருவே ரறுத்தருளெங் கச்சியப்ப தேவன் 
றிருமேனி நீங்குந் தினம் . 


THE TAMIL MANUSORIPTS . 


1475 


No. 1683. கச்சபேசர்தோத்திரம் . 

*KACOAPESARIOTTIRAM . 
Pages , 6 , Lines , 10 on a page . 

Begins on fol. 542 of the MS . described under No. 270 . 
Complete. 

Same work as the above . 
( த - பு . ( 

து முன் பிரதி போன்றது . இதில் இந்நூல் முற்றும் உள்ளது . 


No. 1684. கச்சபேசர்தோத்திரம் . 

KACCAPESARTOTTIRAM . 
Pages , 6. Lines , 5 on a page .. 

Begins on fol. 4a of the M8 . described under No. 337 .. 
Complete. 

Same work as the above .. 
( கு- பு . ) - 

இதுமுன் பிரதிபோன்றது . முற்றுமிருக்கிறது . பிரதி சிதிலமாயிருக் 


கிறது . 


. 


No. 1685. கச்சியானந்தருத்திரேசர்கீர்த்தனை 

KACCIYĀNANDARUTTIRĒŠARKĪRTTANAI. 
Pages , 2. Lines , 7 on a page . 

Begins on fol. 434a of the MS . described under No. 1272 . 
Complete. 

A musical composition in praise of Anandarudrāśar, a form of God 
Śiva , worshipped in Conjeeveram . This work has not been printed and 
the name of the author is not given . 
Beginning : 

( பல்லவி) 
ஏனிந்தப் பெண்ணினையிடத்திலே வைத்தங் 
கிருக்கிறீர் சொலுமையரே 

( அநுபல்லவி ) 
தேனந்து மலர் செறி வானந்த முயர் சோலை 

தானந்த முறுங்கச்சி யானந்த ருத்திரேசரே ( எனிந்தப் ) 
End : 

( சரணம் ) 
இமையகிரியுதவு முமையிடத்து றிலுயிர் 

இன்பந்தழையு மென்றோ, 
ஏழையடியார்க் கெல்லாந்தமது 

ளத்திருணீக்கிச் 


1476 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


சமமிரு வினையாக்கிச் சமையமீதென நோக்கிச் 

சத்தினிபா தமாக்கவோ 
எனிந்தப் பெண்ணினை { . 

) ஆன 
ந்தருத்திரேசரே - (எனிந்தப் ) 
Colophon : 

கீர்த்தனை முற்றும் . 
( கு - பு . ) -- 

இது காஞ்சீபுரத்திலுள்ள ஆனந்தருத்திரேச சென்னும் சிவபிரான்மீது 
இயற்றப்பட்டது . நல்ல நடையுடையது . இஃதின்னு மச்சிடப்படவில்லை . 
இயற்றியவர் பெயர் தெரியவில்லை . 


No. 1686. காசிக்காலபைரவர்பதிகம் . 

KĂŠIKKALABAIRAVAR PADIKAM . 
Pages , 7. Lines, 4 on & page . 

Begins on fol . 14a of the MS . desoribed under No. 283 . 
Wants four stanzas in the beginning. 

A work in verse in praise of Kalabhairava, a manifestation of 
Śiva, worshipped in a shrine at Kasi or Benares. The name of the 
author is not given . The work has not been printed. 
Beginning : 

குரு தூட ணம்பண்ணு வோர்பயந் துய்யவே 

கோகனக னோர் சிரத்தைக் 
கொய்து செங்கையிற் பிடித்து நின் நாயருள் 

கோவிலுறை லிங்கவடிவிற் 
றருகேச மிவ்லாத பொய்பயந் துய்யவே 

சண்டனை யுதைத்தடித்தாய் 
சங்கம துரோகிகள் பயந்திடப் பச்சைமா 

நனையுரித் தேதரித்தா 
யுருவான மூவடிவி கன்பிலோர்க் கின்ன நீ 

யுக்ர திரி சூவம்வைத்தா 
யுன்கருணை ரசமிகுங் கோபரசம் வீரரச 

மொருவர்களுரைக்க வசமோ 
கருநீல கண்டகங்காதரா தரியம்பகா 

கயிலாச கிரிகாவவா 
காசியெனு மொருவாரணாசி நகரானந்த 

காலவயிரவ நாதனே 
End : 

பரிவினுடன் யான் மூழ்கு தீர்த்தமெல்வா நினது 

பண்புதரு கங்கையென்பேன் 
பகரவருமுத்தலத் தெத்தலமு முத்ததின் 

பத்தர்பணி காசியென்பேன் 


THE TAMIL MANUSCRİPTS. 


1477 


குருவிங்க சங்கமத் தின் பூசை நின்பதங் 

கும்பிடுத லென்று ( ளை ) ( ழை ) ப்பேன் 
கொள்ளைமா தவமெவா நின்னடியர் தாடலைக் 

கொள்வதே யென்றுகொள்வேன் 
( அரிபிரமர் பணிகாசி நகரையென் மரணபரி 

யந்தமக வாதிருந்தே 
யதிமதுர கவிமாலை யாலுனை பலங்கரித் 

தானந்த வுல்லா சமாய்க் 
( கருணையங் கடலிற் படிந்துவிளை யாடக் 

கடாட்சம்வைத் தருள் குருபரா 
காசியெனு மொருவார ணாசி தக சானந்த 
காலவயி ரவநாதனே 

( கக ) 
( த - பு . ) - 

இது காசீ க்ஷேத்திரத்திலுள்ள காலபைரவமூர்த்தியின் துதி ; சுலபமான 
நடையுடையது ; " காசியெனு மொரு வாரணாசி நகரானந்த , காவவயிரவ 
நாதனே " என்னும் மகுடத்தையுடைய செய்யுட்களாலாகியது ; இந்தப் 
பிரதியில் முதல் நான்கு செய்யுட்கள் இல்லை , இது இதுவரை அச்சிடப் 
படவில்லை . இயற்றியவர் பெயர் முதலியன விளங்கவில்லை , 


No. 1687. காயாரோகணேசர்தோத்திரம் . 

KÁYAROHAŅĒŚARTOTTIRAM , 
Pages, 6. Lines, 10 on a page . 

Bsgins on fol . 57a of the MS , described wwder No. 270 . 
Complete in ton stanzas of Andădi form of composition . 

A eulogy on Käyârõhaņšíar. a form of God Śiva as worshipped in a 
shrine at Conjeevaram . 
Beginning : 

பூமே லயனுந் திருமாலும் புளினப் புள்ளும் பன்றியுமாய்த் 
தாமேல் கீழும் பறந்தகழ்ந்துந் தமது வலியாற் காண்பரியாய் 
காமே லோங்குங் திருக்காஞ்சிக் காரோணத்தென் கண்குளிர 

நீமே வியிருந் துன்னருளா னின்னைக் காண்பித் ததற்புதமே . ( க ) 
End : 

வாயிற் றுதிக்கு மெனை மயல் செய் மாயை யகற்றி வெளிசெய்து 
பேயாய்ப்பிரமம்யா னென்னும் பிதற்றுன்ன ருளீந் திறமாய்த்துத் 
தாயா யிரங்கிப் பேரின்பந் தாராய் காஞ்சிக்கா ரோணத் 
தூயாய் மறையின் முடி மீதுந் தொண்ட ருளத்து மலர் பூளே . ( க 0 ) 

திருச்சிற்றம்பலம் . 
( 5-4 .) 

இது காஞ்சீபுரத்துள்ள காயாரோகண மென்னுந்தலத்திலமர்ந்திருக்கும் 
சிவபெருமான் விஷயமான தோத்திரம் . அந்தாதித்தொடையாகவுள்ள 
பத்துச் செய்யுட்களாவாயது, செய்யுள் நடை நன்றாகவிருக்கின்றது . இயற் 
றியவர் பெயர் விளங்கவில்லை . 


1478 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1688. காயாரோகணேசர்தோத்திரம் . 

KAYAROHANESARTOTTIRAM . 
Pages, 2. Lines , 12 on a page. 

Begins on fol. 425a of the MS . described under No. 1272 . 
Oomplete. 
Same work as that described above. 

இது முன்பிரதி போன்றது . இந்நூல் இந்தப் பிரதியில் முற்றுமிருக் 
கிறது. 


No. 1689. காயாரோ கணேசர்தோத்திரம் . 

KÄYĀROHANÈŚARTOTTIRAM . 
Pages , 4. Lines, 7 on a page . 

Begins on fol . 33a of the MS . desoribed under No. 1185 . 
Contains the first six stanzas and a portion of the seventh stanza .. 

Same work as the above . 
( சூ - பு ) - 

இது முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இந்நூலின் முதலாறு 
பாடல்களும் ஏழாவது பாடலின் முதலடியும் உள்ளன . 


No. 1690. கைலாசத்திருப்பதிகம் . 

KAILASATTIRUPPATIKAM . 
Substanoe, palm - leaf. Size, 84 x 1 inches . Pages , 14. Lines , 6 on a 

page . Character, Tamil . Condition , fair . Appearance , old . 
Begins on fol. 58a . The other work herein is Nakşattiramālai la . 
Complete. 

A poem in eleven stanzas in praise of God śiva Some of the stanzas 
are found to be the same as those found in the Kadirkamattāvāram , 
desoribed ander No. 1631 . The ending lines of the stanzas in 
both the works also agree . At the end of the work there is a stanza 
of Sundaramürtināyadār. 
Beginning :: 

கரைமருவுந் திருமழுவு முழையு மேந்திக் 

கட்செவியுங் குண்டலமுங் குழையு மாடத் 
திரைமருவு சடைமுடியு மிதழித் தாருஞ் 

சிறுபிறையும் வரியாவுஞ் சீறி யாடத் 
திருமருவு மாலயனுந் தேடிக் காணாத் 

திருவுருவின் சிலையானைத் தேவர் தேவைக் 
குரைகடல்சூ ழுலகாளுங் குன்றில் வேந்தைக் 
கும்பிட்டே னென்பிறவி பின் விட் டேனே . 

( க ) 


7 


THE TAMIL MANUSCRIPTS . 


1479 


End : 

தானந்த மான திரு வடிவு கொண்டு 

சற்குருவாய்த் திருவ , யென் றலைமேல் வைத்த 
வானந்தக் கூத்துகந்து வந்து தோன்றி 

யருநரகப் பிறவி தனக் கப்பா லாகி ( த் ) 
தேனந்து மலர்ச்சோலைக் குன்றிவ் வேந்தைத் 

திருவுருவின் சிலையானைத் தேவர்தேவை 
நானந்த மான சிவ வீடளிக்கு 
நாடரிய பரமகுரு நாடி னோர்க்கே . 

( கக ) 
முற்றும்: 
( 5-4 . ) -- 

இது சிவபெருமான் துதி ; இந்நூற் பாடல்களிற் பெரும்பாலும் , குன்றில் 
வேந்தை என்றும் , திருவுருவின் சிலையானை என்றும் வருகின்றன. இது 
பதினொரு பாடல்களாலாகியது . முதலில் உள்ள பத்துப்பாடல்களும் “ குன் 
றில்வேந்தைக் கும்பிட்டே னென்பிறவி பின்விட் டேனே ” என்ற மகுடத்தை 
யுடையன . 

இந்நூல் முற்றுப்பெற்ற பின்பு, “ முத்தாமுத்தி தரவல்ல ” என்ற சுந்தர 
மூர்த்தி நாயனார் தேவாரம் எழுதப்பெற்றிருக்கிறது . 

இந்நூலுக்கும் 1631 நம்பரில் வந்துள்ள கதிர்காமத் தேவாரம் என்னும் 
நூலுக்கும் மகுடம் ஒன்றாயிருப்பதோடு , இந்நூலின் 1 , 2 , 6 , 7 , 9 -வது செய் 
யுட்கள் ஷ தேவாரத்தின் 2 , 4 , 1 , 5 , 6 - வது பாடல்களோடு ஒத்திருக்கின் 
றன ; இது கவனிக்கத்தக்கது . 


No. 1691. கைலாசநாதர்தோத்திரம் , 

KAILĀSANĂTARTÕTTIRAM . 
Pages, 6. Lines , 10-11 on & page . 

Begins on fol, 87a of the MS . desoribed ander No. 270 . 
Complete. 

Same work as that described ander R. No. 293 ( g ) of the Triennia 
Oatalogue of MSS , Vol . II , 
( கு-பு.) - 

இந்நூல் மூவருடத்திய காட்லாக் 293 ( g ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இந்தப் பிரதியில் இது முழுதுமிருக்கிறது . 


No. 1692. கைலாசநாதர்தோத்திரம் . 

KAILASANĀTARTOTTIRAM . 
Pages , 4. Lines , 9-10 on a page .. 

Begins on fol. 34a of the MS . described under No. 271 . 
Complete. 
Same work as the above , 


இது முன் பிரதிபோன்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமுள்ளது ! 


1480 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1693. சிதம்பரச்செய்யுட்கோவை . 

CIDAMBARACCEYYUȚROVAI. 
Sabstance , palm -leaf. Size , 97 x 13 inches . Pages , 42. Lines , 10 on a 

page. Character , Tamil, Condition , slightly injured . Appearance , 


DeW. 


L 


Begins on fol . 384. The other works herein are Salliyanal la , 
Ottiyantl 26a.. 

Complete. 

A eulogy on God śiva, worshipped under the name of Natarāja in 
the sacred sbrine at Cidambaram . The stanzas of this work are written 
with & view to illustrating the different kinds and classes of metrical 
composition in Tamil poetry . The author is Kumara Guru parasyāmigal 
The work has been printed. Each stanza is followed by explanation in 
prose of the metres, etc., illustrated by it . 
Beginning : 

பூங்கொன்றைக் கண்ணியான் பொன்மன் றிறைஞ்சிடுக 

வாங்கொன்றைக் கண்ணி யவர் . 
இது , சீர்முழுதும் எதுகை யொன்றத் தொடுத்தமையாற் றலையாகெதுகை; 
பூங்கொன்றைக் கண்ணியான் எ - ம் பொன்மன் றிறைஞ்சிடுக எ -ம் 
வெண்சீர் வெண்டளையும் இயற்சீர் வெண்டளையும் விரவிவருதலின் இஃதொ 
ழுகிசைச்செப்பலோசைத்து ; இதனானேவெண்பா 

இரண்டடிச்சிறுமை 
யுடைத்தென்பதூஉங் கொள்க . 

இதனுட் கண்ணியவர் என்னும் ஒருமொழியைக் கண்ணி யெனவும் அவ 
ரெனவும் வகையுளி செய்து சீர்கொள்ளப் படுதலின் இது மலரென்னும் வாய் 
பாட்டான் முடிந்த ஒருவிகற்பக் குறள் வெண்பா , 

(க) 
அறனன்று மாதவ னென்ப துலகெந்தை 

தாள்காணார் நாணுக் கொள . 
இது இருவிகற்பக்குறள் வெண்பா . மோனை முதலிய தொடையும் தொடை 
விகற்பமும் போலாது தொடுத்தமையால் இது செந்தொடை , 

கண்ணுதல் காட்சி கிடைத்த விழிக்கில்லை 

வெல்கூற்றின் றோற்றங் கொளல் . 
இதுவுமதி , 

அனு வெழுத்தால் இணைமோனை யமைத்து ஏணைத்தொடையும் , தொடை 
விகற்பமும் போலாது தொடுத்தமையால் , இது செந்தொடை . 
Find : 

அரசியல் கோடா தரனடியார்ப் பேணு 
முரசிய மானை வேன் மன்னர்- பரசோன் 
கழவிணை பொதுவில்காப்பாக 
வழிவழி சிறந்து வாழியர் பெரிதே . 


* 


1481 


THE TAMIL MANUSCRIPTS . 


இசமுன்னர் வெண்பாவும் பின்னர் அகவலும் புறநிலைவாழ்த்தாய் வரு 
தலின் புறநிலைவாழ்த்துமருட்பா . வெள்ளடியும் ஆசிரியவடியும் சமமாக 
லின் இது சமனிலை . 

( அக ) 


( * 


வம்மி னமரங்காண் மன்றுடையான் வார்கழல்கண் 
டுய்ம்மி னுறுதி பிறிதில்லை - மெய்ம்மொழிமற் 
றென் மொழி பிழையாதாகும் 

பின் வழி நுமக்குப் பெரும்பயன் தருமே . 
இது வாயுறை வாழ்த்துமருட்பா . 

( அ ) 
வாழ்த்துமின் றில்லை நினைமின் மணிமன்றந் 
தாழ்த்துமின் சென்னி தலைவற்கு - வீழ்த்த 
புறநெறி யாற்றா தறநெறி போற்றி 
நெறி நின் றொழுகு திர் மன்ற 

துறையறி மாந்தர்க்குச் சூழ்கட னிதுவே . 
இது செவியறிவு றா உ மருட்பா . 
மருட்பா முற்றும் . 

( அசு ) 
Colophon : 

சிதம்பரஞ்) ( ச் )செய்யுட்கோவை முற்றும் , 
( 5-4 .) 

இது சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள நடராசப்பெருமான் விஷயமானது . 
குமரகுருபர சுவாமிகளாற் செய்யப்பட்டது . வெண்பா , ஆசிரியப்பா , கலி 
ப்பா , வஞ்சிப்பா , மருட்பா என்னும் பாக்களையும் , அவற்றின் இனமாகிய 
தாழிசை , துறை , விருத்தங்களையும் விளக்கும் செய்யுட்களையுடையது . ஒவ் 
வொரு பாட்டின் கீழும் அவ்வவற்றின் சீர் , தளைப்பாகுப்டு முதலிய இலக் 
கணக்குறிப்பு எழுதப்பெற்றுளது . இந்நூல் அச்சிடப்பெற்றிருக்கிறது . 


No. 1694. சிதம்பரச்செய்யுட்கோவை . 

CIDAMBARACCEYYUTKÕVAI 


Substance , palm -lest . Size, 121 x 1 inoles . Pages , 46. Lines , 8-10 

on a page . Oharaoter , Tamil. Condition , mach injured . Appearance , 
old . 
Complete. 
Same work as the above . 


( கு- பு . ) - 


து முன்பிரதி போன்றது . இந்தப்பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது. 


1482 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1695. சிதம்பரச்செய்யுட்கோவை . 

CIDAMBARACCEYYUTKOVAI. 


Pages, 29 .. Liner , 10 on & page . 

Begins on fol . la of the MS . desoribed under No. 86 . 
Wants 1 to 57 stanzas in the beginning . 

Same work as the above . 
( த -4 .) 

இது முன் பிரதி போன்றது . முதலில் 57 செய்யுட்கள் இதில் இல்லை . 


No. 1696. சிந்தாமணீசர் துதி . 

CINTĀMAŅIŚARTUDI. 
Pages , 6. Lines, 10 on a page . 

Begins on fol . 90a of the MS . described under No. 270 . 
Complete. 

A eulogy in ten stanzas on Cintāmaņīšar, a form of God śiva . The 
name of the author is not given . 
Beginning : 

வாழ்ந்தி டும்முயிர் காளின்னும் பேரின்ப 

வாழ்வும் வேண் டிடினீவிர் 
சூழ்ந்திடுஞ்சிந்தா மணிச்சிவன் சினகாஞ் 

சூழ்ந்தவன் அணைத்தாளிற் 
மூழ்ந்தி ஞ்ெசிவ காமசுந் தரியுடன் 

றவளமால் விடையேறிப் 
போந்து பேரின்ப வாழ்வுமீந் தும்பவம் 

பொடிப்படுத் திடுவானே . 
End : 

அகலு மிவ்வுட னீர்க்குமி ழியினென 

வறிவுறா துடன் மெய்யாய்ப் 
புகலு கின்றசத் தாதியாம் விடங்களைப் 

புசித்திறு கின்றேனை 
யிகவ கன்றசிந்தாமணி யீச்சுர 

னிலகுந்தன் னருளாலே 
யுகல ரும்பர மானந்த வின்னமு 

தூட்டிவாழ் வித்தானே . 
Colophon : 

சிந்தாமணீச்சரன் றோத்திரம் முற்றும் , 


THE TAMIL MANUSORIPTS . 


1483 


( கு.பு. ) - 

இந்நூல் சிந்தாமணீசர் விஷயமாகப் பாடப்பெற்ற பத்துப்பாடல்களை 
யுடையது . இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . இந்தப் பிரதியில் 
முற்றுமிருக்கிறது , அச்சிடப்படவில்லை . இறுதியில் சிந்தாமணீச்சுரன் 
றோத்திரம் , எனக் குறிக்கப்பட்டிருக்கிறது . இஃதின்ன தவத்தீசன் நாமம் என் 
பது தெரியவில்லை . 


No. 1697. சிந்தாமணீசர் துதி . 

CINTAMANİSARTUDI. 
Pages , 6. Lines , 10 on a page . 

Begins on fol . 96. of MS . described under No. 270 . 
Complete 

Same work as the above. 
( கு- பு :) - 

இது முன் நம்பர் பிரதி போன்றது . இதில் முற்றும் இருக்கிறது , 


No. 1698. சிந்தாமணீசன் கழிநெடில்விண்ணப்பம் . 

OINTAMANISANKALINEPILVINNAPPAM . 
Pages, 2. Lines , 9 on a page . 

Begins on fol. 93a of the MS . described under No. 270 . 

A stanza of prayer addressed to Cintamaņīšar with a view to confer 
the 4 Purusarthas , i.e. , Dharma, Artha, Kama and M5ksa on Sivasurya, 
son of Muttukkalatti. At the end of the work there is a leaf contain . 
ing , stanzas in praise of Ambalavānadēsikar and others. 
Beginning : 

எருரு சிந்தா மணிச்சிவன் கோவி விலங்குற விமையமீன் றெடுத்த 

வெழி ( ல ] ( ற் )சிவ காம சுந்தரி யொடு நின் றிலங்குசிந் தாமணீச் சுரனே , 
End ; 

சீருறுஞ் சிவசூ ரியனவன் றனக்குச் சிறந்துள வறம்பொருளின்பம் 
செழித்திட நல்கி மேலும் பேரின்பச் செல்ல நல் வாழ்வுமீந் தருளே . 

சிவமயம் . 
( த - பு . )- 

இது , சிந்தாமணீசுரரை நோக்கி ( முத்துக்காளத்தி என்பவரது குமார 
னான சிவசூரியனுக்கு ) நாற்பொருளையுங் கொடுக்க வேண்டுமென்று விஞ்ஞா 
பனம் செய்து கொண்ட செய்யுளாதலின் இப்பெயர் பெற்றது . 

950 ல் மீட்டும் இச்செய்யுள் எழுதப்பட்டுள்ளது . 

இந்நூல் பூர்த்தியானவுடன் அம்பலவாண தேசிகர் முதலானோர் விஷய 
மான சில பாடல்கள் ஓர் எட்டில் உள்ளன , 


1484 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1699. சிவக்ஷேத்திரசிவ நாமப்பஃறொடை . 

ŠIVAKŞÉTTIRAŠIVANĀMAPPAHRODAI. 
Pages , 44. Lines , 9 on a page . 

Begins on fol . 187a of the MS . described under No. 1128 wherein 
this work was omitted to be given in the list of other works. 

A eulogy on God Siva and Goddess Pārvatī worshipped in the 
various recognized śaiva shrines, mentioning the different names by 
which they are called there . The author of the work is Korravangudi 
Umāpatiśivācāriyar. Both in the beginning and in the end, and in the 
introductory stanza the work is said to belong to the Pahrodai kind of 
composition, but the work has been printed under the name of ſiva 
kņētrśivanāmakkaliveabā. 
Beginning : 

சேத்திர ( னா ) ( நா ) மப் பஃறொடை . 
நன்மை மிகுந்த சிவ நாமப் பஃறொடையைச் 
சொன்மொழியி னாலே துதிப்பதற்குப் - பன்மைத் 
திருப்பதிக டோறுந் திகழ்களிற்றின் றாளை 
விருப்பதிக மா ( க ) நெஞ்சே வேண்டு . 

சிவசுத கணபதி திருவடி சரணம் . 
பொன்னி வ ( டகரையி ) ற் பொன்னம் பலக்கோயின் 
மன்னுசிவ காமி மகிழ்ந்தேத்த-- நன்னடன 
டமாடுஞ் சபாபதியே யம்மையுமை கண்குளிர 
நாடுந் திருமூல நாயகா- நீடு திரு 
வேட்கள மாநகரின் மேவு நவ்வ நாயகிக்கு 

வா ( ட் ) ( ழ்க் ) கைபுரி பாசுபத மன்னவா - வாக்கமிகு 
End : 

எண்ணிலாக் கால மிசைந்துன் றனை மறந்து 
கண்ணிலார் போலக் கவங்கினேன் . 

பண்ணுதவ 
மில்லாக் கொடும்பாவி யேயெனினு நன்னெறியா 
னில்லாக்கல் வாப்பொல்லா நெஞ்சுடைய - புல்வனே 
யாகினு மென் மீது மருட்கிருபை வைத் துனது 
போகசிவா நந்தமலர்ப் பொற்பாதத் - தேகமாய்ப் 
பந்த மறவணையும் பாக்கியமும் பேரன்புந் 
தந்தருளுந்தா ( ன்றா ) ளே சரண் . 

திருச்சிற்றம்பலம் . 
சரண மென்றுன் றாண்மலரைச் சாருமெளி யேற்குன் 
னருளையன்றி வேறுமர ணுண்பேடோ- கரணங் 
கடந்தபா மானந்தக் கண்ணுதலே யுன் பே 
சடைந்தசொற்பா மாலையுங்கொண் டாள் . 

திருச்சிற்றம்பலம் , 
Colophon : 

சேத்திர நாமப் பஃறொடை முற்றும் . 


TH ! TAMIL MANUSCRIPTS 


1485 


( 5-4 . ) 

இந்நூல் சிவதலங்களையும் அவ்வத் தலங்களில் சுவாமிக்கும் தேவிக்கும் 
ள்ள திருநாமங்களையுங் கூறித் துதிப்பது . கொற்றவன்குடி உமாபதி 
சிவாசாரியராற் செய்யப்பட்டது . சிறந்த நடையுடையது . அச்சிடப்பட்டிருக் 
கிறது . இதன் ஈற்றிலுள்ள 6 கண்ணிகள் அச்சுப்பிரதியினின்றும் வேறு 
படுவதோடு , சரணமென்றுன் என்னும் வெண்பா அச்சுப்பிரதிகளி 
வில்லை . 

இந்தப் பிரதியின் முதலிலும் இறுதியிலும் சேத்திர நாமப் பஃறொடை 
என்றும் , காப்புச் செய்யுளில் ‘ சிவ நாமப் பஃறொடை என்றும் இந்நூல் 
குறிக்கப்பட்டுள்ளது . அச்சுப் பிரதியில் சிவக்ஷேத்திர சிவ நாமக் கலி 
வெண்பா எனக் குறிக்கப்பட்டுள்ளது . 


No. 1700. சிவப்பிரகாசச்சிவவீரபத்திரர் துதி . 

ŠIVAPPIRAKĀŚACCIVAVIRABALDIRARTUDI. 
Pages , 6. Lines , 8 on a page . 

Begins on fol . 33a of the MS . desoribed under No. 82 . 
Complete in twelve stanzas . 

In praise of God Vīrabhadra , also called Sivaprakasa, worshipped in 
the Virasaiva Matt at Turaiyur or Taraisai . 
Beginning : 
நீர்மலி வேணி மிறைவனைப் பரவ 

நெடியமா லயன்புரு கூத 
னிகரில் வானவர்க ளெண்டிசைப் பாலர் 

நிகழ்முடித் தக்கனே முதலோ 
ரேர்பெறப் பணியுங் காலையிற் றக்க 

னிறையழைத் திலனெனக் கருவி 
யெழின்மக மியற்றத் தேவிமே வுதல்கண் 

டிழித்துரை யவன் சொல் விறைவி 
யாரழ வதனிற் குளித்திட வது கேட் 

டர ( ன் ) சினங் கொளச்சினத் துதித்தங் 
கண்டகோ ளகையிற் றனிமுடி யறைய 

வாயிரஞ் சிரத்தொடும் வருவோய் 
சீர்திகழ் துறையூர்த் திருமட மீது 

சிறந்தசிங் காதனத் தமர்ந்த 
சிவப்பிர காச மெனப்பெயர் படைத்த 

சிவவீர பத்ரசின் மயனே . 
End :: 
சைவமே முதல சமயமா றினுக்குந் 

தலைமைய தாகு நவ் வீர 
சமயமென் றியாரு முலகிலா தரிக்கத் 

தரித்தனை சிவனை நின் றலையின் 
98 


i 


1486 


A DESCRIPTIVE CATALOGUB OT 


மெய்வகைச் சமய விதியெலா மெடுத்து 

விளம்பினை யிச்சம யத்தோர் 
வேண்டிடுங் கரும மளித்தனை யுனையே 

விரும்பினோர் தமை விரும்பி ைெவ 
யையனா மெமது சிவப்பிர காச 

னனுதினம் வினவுகா ரியத்தை 
யருளியே பக்கத் துணையதா யமரு 

மங்களங் காங்கவை போகா 
செய்ய தார் துறைசைத் திருமடமதனிற் 

சிறந்தசிங் காதனத் தமர்ந்த 
சிவப்பிர காச மெனப்பெயர் படைத்த 
சிவவீர பத்ரசின் மயனே . 

( யஉ) 
சிவப்பிரகாசன் றிருவடிவாழ்க . 
( கு - பு .) 

இது துறையூரிலுள்ள வீர சைவ மடத்திலிருக்கும் வீரபத்திரக் கடவுள் 
விஷயமான துதி . இப்பாடல்களால் இம்மூர்த்திக்குச் சிவப்பிரகாசம் என்ற 
ஒரு பெயருண்டென்று தெரிகிறது . இந்தப் பிரதியிலுள்ள செய்யுட்கள் 
12. இதில் இந்நூல் பூர்த்தி உள்ளது . செய்யுள் நடை நன்றாயிருக்கிறது . 


taken 


No. 1701. சிவபெருமான் துதி 

SIVAPERUMĀNTUDI. 
Pages, 5. Lines , 7 on a page . 

Begins on fol . la of the MS . described under No. 1426. 

Contains seven stanzas, of which the last four stanzas are 
from the Tiruvilayāļaſpurāņam . 

A eulogy on God Siva. 
Beginning : 

கையார் மழுவெம் படையாய் சரணம் 

கருணைக்கடலே சரணஞ் சரணம் 
பையா டரவத் தணியாய் சரணம் 

படர்செஞ் சடையாய் சரணஞ்சரணம் 
மையார் கலிவந்தற நொந்திட வான் 

மழைமஞ் செனவே வரு நஞ்( ]ைசயிலு 
மையா சரணஞ் ( சரணம் ) மெனையா 

ளமலா விமலா சரணஞ் சரணம் . 

( * 
தொத்தாரி தழிச் சடையாய் சரணம் 

சுருதிப் பொருளே சரணஞ்சரணம் 
சத்தாகிய சிற் குணனே சரணஞ் 

சமனுக்கொரு வெஞ்சமனேசாணம் , 


( 
க 
) 


* 


11 


1487 


THE TAMIL MANUSORIPTS . 


( - ) ) 


முத்தா ரிளவெண் ணகையம் பிகை தன் 

முறுகுந் தவசிந் தனைகண் டருளு 
மத்தா சரணஞ் சரண ( ம் ) மெனையா 
ளமலாவிமலா சரணஞ் சரணம் . 

திருச்சிற்றம்பலம் . 
பெரியாய் சரணஞ் சிறியாய் சரணம் 
கரியாகிய வெங்கணனே சரணம் 
அரியா யெளியா யடிமாறி நடம் 
புரிவாய் சரணம் புனிதாசரணம் . 

( க ) 
End : 

இருளாய் வெளியாய் சரணம் மெனையும் 
பொருளா க நினைந் துபுரந் தயன்மால் 
தெருளா தநடந் தெரிவித் தெனையா 

ளருளா சரணம் மழகா சரணம் . 
( த -4. ) 

இது சிவபெருமான் விஷயமான துதி . இதில் 7 செய்யுட்கள் இருக்கின் 
றன . இவற்றுள் ; பின்னுள்ள 4 செய்யுட்கள் , திருவிளையாடற் புராணத்து 
மாறியாடின படலத் துள்ளவை ; முதன் மூன்று செய்யுட்களின்னவிடத்துள் 
ளவையெனத் தெரியவில்லை . 


. 


No. 1702. சுந்தரானந்தமூர்த்திபதம் . 

• SUNDARANANDAMURITIPADAM ., 
Pages , 3. Lines , 6 on a page . 

Begins on fol . 7a of the MS . described ander No. 1074. 
Oomplete . 

A eulogy on God Śiva written in a kind of rhythmio composition 
called Padam . 
Beginning : 

சுந்தரானந்த மூர்த்தியே ஓம் - 
அரகரசிவசிவ - ஆதிபராபர 
சந்தரானந்த மூர்த்தியே 
சுந்தரானந்தசிவ - சந்திராதித்தகுரு 
மந்திரா மூலமணி-மந்திரா யோகமுயர் 
சுந்தரனே சிவ - சந்திர சேகர 

மந்திரமாமணி மந்திர மூலனே --சுந்தரா 
End : 
சங்கரானந்த மயமே - சிவ சங்கரலிங்க 
பொங்கமாயின்றருள் - சிங்கம் வேல் சுப்பிரமணியனும் . 


. 


. 


. 


2 


எங்குங் காணாமலுனை யிகபா முழுமுத 
வென்னை மகத்துவ யெல . 

பரமறக ? சிவவஸ்துவே -சுந்தரர் 
984 


1488 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( 6-4. ) - 

இது சிவபெருமான் விஷயமான தோத்திரம் . பதம் என்னும் ஒருவகை 
இசைப்பாவாலாயது . நடை சாதாரணமானது . பிழைகள் மிகுதியாகவுள். 


No. 1703. சொக்க நாதர்வெண்டா. 

SOKKANĀTARVENBĀ . 


Pages, 10 , Lines, 8 on a page . 

Begins on fol . 12a of the MS . described under No. 1390 . 
Inoomplete.. 

A eulogy on Sokkanatar , a form of God Siva , Worshipped in 
Madura . Each stanza ends with the word Sokkanāta in the end . 
The name of the author is not given . The work is printed , 


Beginning : 

நீயே பரமசிவ னானக்கால் நின்மலனே 
நாயே னுளமகிழ நன்றாகப் - பேயேன் 
கருத்தடங்க நின்கருணை காட்டியின்ப வெள்ள 
மருத் திடுவை சொக்க நா தா . 
புண்கட்டு தோலைப் புதுக்கி மயக்கமுறக் 
கண்கட்டு வித்தைபோற் காட்டுவாய்- பண்கட்டுப் 
பூணுவேன் றன்னையினிப் பூ ( ர ) ணத்திற் பூணவருள் 
தாணுவே சொக்கநா தர் . 


( க ) 


End :: 


அடியார் பரிபாக மெல்வா மறிந்த 
படிகீழ்ப் பரமேற் பரத்திற்- கொடுபோ 
யிருத்திடுவை . சொலினு மேலாய போக 
மருத்திடுவை சொக்கநா தா . 


( சங) 


வாழை மலத்தில் வருந்தி மிகவுடைந்த 
வேழையே [ [ ] ] கையோ விரங்கு வாய் கோழையனாய்ப் 
போனேன் புல 


. 


. 


. 


( த - பு .) - 

இது , மதுரையில் எழுந்தருளி யிருக்கும் சொக்க நாதக் கடவுள் விஷய 
மான துதி . தம்மை நல்வழிப் படுத்தி யாட்கொண்டு கிருபை செய்யுமாறு 
சொக்கரை வேண்டிப் பாடப்பெற்றுளது . வெண்பாவாலாயது . செய்யுள் 
நடை நன்றாக விருக்கிறது . ஒவ்வொரு வெண்பாவும் இறுதியிற் " சொக்க 
நாதா " என்னும் விளியை யுடையது . இந்தப் பிரதியில் இந்நூல் அபூர்த் 
தியா யிருக்கிறது . இது அச்சிடப்பெற்றிருக்கிறது . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1489) 


No. 1704. சோதிப்பத்து . 

SOTIPATTU . 
Pages , 5. Lines , 7 on a page. 

Begins on fol. 20a of the MS . described under No. 314 . 
Complete. 

Same work as that desoribed under K. No. 302 ( g) which was 
copied from this MS . 


இது மூவருடத்திய காட்லாக் 302 ( 6 ) நம்பர் பிரதியின் மூலப் பிரதி . 
இதில் இது முற்றும் உள்ளது .. 


( 
க 
) 


No. 1705. தக்ஷிணாமூர்த்திதுதி . 

DAKŞIŅĀMURTTITUDI. 
Pages , 3. Lines, 14 on a page. 

Begins on fol . 12la cf the MS . desoribed under No. 270 . 
Complete in ten stanzas . 

In praise of God Dakşiņamūrti or Śiva as worshipped in a place 
called Agaram . The name of the author is not known . 
Beginning : 

திருக்காஞ்சி நகர்வயி னென்றுஞ் சிறந்த செல்வப் 
பெருக்காம கரத்தைக் கைலைப் பிறங்கலென்றே 
தருக்கா யுறைந்தாலடி நீழலிற் றங்கி நால்வர்க் 

கிருக்கோதி யருளிய வெந்தையை யேற்று ( த்து ) வாமே . 
End : 

விளங்குந் திருக்காஞ்சி யின்மேவகரம் பதியா 
யுளங்கொண் டுறைதக்ஷிணாமூர்த்தி யொருவனே நங் 
களங் கந்தவிர்த்தாள் பவனாமெனவே கசிந்து 
விளங்கு மனனே நினைவேறிலை மேற்றிருவே . 

திருச்சிற்றம்பலம் . 
Colophon : 

அகரப்பதி தக்ஷிணாமூர்த்தி தோத்திரம் முற்றும் . 
( கு - பு ) - 

இது காஞ்சீபுரத்து அகரமென்னுந் தலத்தி லெழுந்தருளியிருக்கும் தமி 
ணாமூர்த்தி விஷயமான தோத்திரம் . நடுத்தரமான வாக்கமைந்த பத்துப் 
பாடல்களாலாயது . இந்தப் பிரதியிம் பூர்ணமாக விருக்கிறது . இயற்றிய 
வர் பெயர் தெரியவில்லை . 


( 
ய 
) 


1490 

A DESCRIPTIVE CATALOGOÉ OF 

No 1706. தருமேசன்தோத்திரம் . 

DARU MĚSANTÕTTIRAM . 
Pages, 8. Lines, 10 on a page. 

Begins on fol . 63a of the MS . described under No. 270 . 
Complete in ten stanzas. 

A eulogy in Andadi form of composition on Darumēšan , a form of 
-God Siva, as worshipped in a shrine at Conjeoveram . 
Beginning :: 

மதிபுனவார் பொற்சடையும் விழிமூன்றுங் 

கறைமிடறும் வளர் திண் டோளுங் 
கதிர்மழுமா னபயவா தம்பொருந்து 

கரநான்குங் கவின் முந் நூலுந் 
துதிபெருகு மகிலாண்ட நாயகியா 

ளிடப்புறமுந் துகளில் காஞ்சிப் 
பதிமருவு தருமேசன் பரிபுரப்பா 

தமுமுளத்துப் பதித்து வாழ்வாம் . 
End : 

இசைபெருகுந் திருக்காஞ்சி யிடத்தொளிருந் 

தருமேசத் தெந்தா யுன்ற 
னசையெனையுன் றிருவடிக்கி முற நினை தன் 

மலத்தினசை நலிவித் தென்னை 
யிசைதருகா மா திகளி லியக்கியரும் 

பவக்கடற்கே யிழிப்ப தென்றால் 
வசைதருமம் மலமறுத்துன் னசை டிய 
வெனையடிக்கீழ் மதித்தாட் கொள்ளே . 

(க 0 ) 
திருச்சிற்றம்பலம் . 
( 9-4 .) 

இது , காஞ்சீபுரத்திலுள்ள தருமேசனென்னும் சிவபெருமானுடைய 
துதி . செய்யுள் நடை நன்றாக இருக்கிறது . செய்யுள் பத்தும் அந்தாதியாக 
அமைந்திருக்கின்றன . இந்தப் பிரதி பூர்த்தி உள்ளது ; சில ஏடுகள் செல் 
வரிக்கப்பட்டிருக்கின்றன . 


No. 1707. தருமேசன் தோத்திரம் . 

DARUMĒŠANTOTTIRAM . 
Pages, 4. Lines , 9 on a page. 

Begins on fol. 423a of the MS . described under No. 1272 . 
Complete. 

Same work as the above . 
( த -4 .) - 

இது முன் பிரத்போன்றது . . இதன்கண் இப்பாடல்கள் பத்தும் உள் 


THE TAMIL MANUBORIPTS. 


1491 


No. 1708. திகிரிவனப்பத்து . 

TIGIRIVANAPPATTU , 
Pages , 4. Lines , 8 on a page. 

Begins on fol . 1la of the MS . desoribed under No. 314. 
Complete in ten stanzas . 

Same work as that described under R. No. 302 ( c) of the Triennial 
Catalogue of Tamil M88 . , which work was copied from this one . 
( கு- பு. ) - 

இது , மூவருடத்திய காட்லாக் 302 ( c ) நம்பரில் வந்துள்ள பிரதியின் மூலப் 
பிரதி . இதில் இந்நூற் பத்துச் செய்யுளும் உள்ளன . 


No. 1709. தியாகராசர்துதி . 

TIYAGARĀSARTUDJ. 


Pages, 7. Lines, 6 on a page ,. 

Begins on fol , 51a of the MS . described under No. 257 . 
Complete. 

A treatise in ten stanzas eulogizing the greatness of God śiva, 
worbipped under the names , Tiyāgaräjar in Tiruvõrriyür near Madras. 
The work has not been printed. Each stanza ends with one and the 
same attributes of God Siva .. 


Beginning : 
திருவணி புவியி வறிவொடு சனனஞ் 

சேர்ந்திடத் தீவினை யகற்றிச் 
சிரமுனை வணங்கக் கதைசெவி கேட்கச் 

சிந்தையிற் சந்தத நினைக்கக் 
கரங்களாற் பூசை பண்ணிட நாவாற் 

களிப்புறத் தோத்திரஞ் செய்யக் 
கண்களாற் காணக் கால்வலம் புரியக் 

கருணையாற் காப்பதுன் கடனே 
சிரத்துடன் மாலை கொன்றைவெள் ளெருக்குச் 

சிறந்திடு மதிநதி புலித்தோல் 
செங்கையின் மழுமான் பாசமங் குசமுஞ் 

செழித்திடச் செஞ்சுடர் முடியு 
மருவுரு வாகி யெழுத்தறி வித்த 

வையனே யொற்றியூ ரமர்ந்த 
வரகர சிவனே த்யாகவை போகா 

வத்தனே பத்மதாண் டவனே , 


( க) 


1492 


A DESCRIPTIVİ CATALOGUR OB 


End :: 
வேடனா யுதைத்து மெச்சிலைக் கொடுத்தும் 

விளங்கவே கல்லினா லெறிந்தும் 
வில்லினா வடித்து மோர் பிழை செய்தான் 

மிகத்தய வளித்தருள் புரிந்தாய் 
மூடனா யடியேன் செய்பிழை யநேக 

முற்றுமே பொறுத்தெனை யாள்வாய் 
முதுமறை புகழத் திருவருள் - பரவு 

முத்தனே முடிவிலா முதலே 
தேடரி தாக மாலயன் றனக்குச் 

சித்தசன் றன்னையே வென்று 
திகழுமுப் புரத்தை யெரித்திட நகைத்துச் 

செங்கைமான் மழுவினைத் தரித்து 
ஆடர வணிந்து மதிநதி புனைந்து 

மன்புட னொற்றியூர் தனில்வா 
ழாகா சிவனே த்யாகவை போகா 
வத்தனே பத்மதாண் டவனே . 

( 40 ) 
முற்றும் . 
திருவொற்றியூர் தியாகராயர் 

ரக்ஷிக்கவும் . 
( 5-4 .) 

அரகா , சிவனே , த்யாக , வைபோகா , அத்தனே , பத்மதாண்ட 
வனே ” என்ற விளிகளை ஒவ்வொரு செய்யுளி னீற்றிலும் மகுடமாகப் பெற் 
றுள்ள ஒரு பதிகம் ; திருவொற்றியூர்த் தியாகராஜமூர்த்தியினது சதி ; 
செய்யுள் நடை நடுத்தரமானது , இந்தப் பிரதியில் பூர்த்தியாகவுள்ளது . 
அச்சிட்டதன்று . 


. 


No. 1710. தியாகேசர் திருவிளையாட்டகவல் . 

TIYĀGĒŠAR TIRUVILAIYATTAGAVAL . 
Pages , 4. Lines, 6 on a page. 

Begins on fol. 78a of the MS . described under No. 1125 . 
Complete. 

A eulogy on Tiyagēlar, by referring to the various miraculous 
deeds of God Siva narrated in the Tiruvilaiyādarpurāņam . The 
composition of the work is not of the Agaval kind bnt of the nature of 
the Kalivenbs . 
Beginning : 

தியாகேசர் திருவிளையாட்டகவல் 
கனங்குழை (திருக்க ) ச்சூர் கருணை கஞ்ச னாட்சியார்க்குத் 
தினங்களிக்க ஞானமுர்தத் தியாகேசர் - மனனங்களிக்க 
மதுரை யாண்ட வித்தகர் பாண்டியர்க்குக் 
குதிரை பிடிக்க மனங்கொள்வாரோ - யெதிரெதிரே 


THE TAMIL MANUSCRIPTS, 


1493 


பெருத்த திருப்பள்ளியிலே பெண்ணுக்குத் தாயாய் 
மருத்துவமுஞ் செய்ய மனம் ( வை ) [ ய ] த்தீர் - பொருத்தமுடன் 
பெண்ணே செய்தகுறை போதாதோ வைகையிலே 
மண்ணே சுமக்கவுனை வைத்தாரோ - அண்ணோர் ) னாள் 
கண்ணனிடு கறிக்கு ( க் ) காலாலுதையுண்டீர் 
பண்ணி ] ( ன்றி ) க் குட்டிக்குந் தாயாய்ப் பால் கொடுத்தீர் - எள்ள 

( ள ) வும் 


End : 


நெஞ்ச மிறங்காதா னீயே கெதியென்றால் - 
வஞ்சமென்ற சொல்லுமக்கு வாலாமோ - தஞ்சமென 
நீரே கெதியென்று நி ( ட் ) ( ச் ) சயமாய் நம்புவோர்க்கு ( க் ) 
கரேதா யென்று யெ ( ? ) னை விடலாமோ - வேறேயொரு 
திக்கா ரெனக்கமுர்த தியாகேசா 

தற்காரு முன்பாதஞ் சரணம் . 
( த - பு . ) - 

இது திருக்கச்சூர்த் தியாகார்ஜர் விஷயமான துதி ; நடை தாழ்ந்தது . 
பிழைகள் மிகுதியாகவுள . 

மிகுதியாகவுள . இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை .. 
இந்தப் பிரதியில் இது முற்றும் உளது . 

இதன் முதலில் தியாகேசர் திருவிளையாட்டகவல் என்று இதற்குப் 
பெயர் குறிக்கப்பட்டிருப்பினும் , பாடல் கலிவெண்பாவாகவுளது ; அகவல் 
அன்று . 


- 


No. 1711. திருமேற்றளித்தோத்திரம் . 

TIRUMĒRRALITTÖTTIRAM . 
Pages , 4. Lines , 13 on a page. 

Begins on fol . 67a of the MS . described under No. 1229 . 
Complete in ten stanzas. 

A eulogy on God Šiva as worshipped in Tirumērrali in Conjee 
veram . The name of the author is not given. The work has not been 
printed . 
Beginning : 

தேவே திரு மேற்றளி மேவிய தெய்வமே நின் 
பூவாரடி யைத்தொழு தன்பொடு பூசைசெய்யே 
னாவார வழுத்திலே னெஞ்சினு ணாட்டகில்லே 
னாவாவடி யேனுய்யு மாறென்னருள் செய்வாயே . 


End : 


காட்டாயுனைக் காட்டியபின் னெனைக் காட்டி நின்றே 
கூட்டாயுன் றன் னோடெனைக் கூட்டிநற் கோதில் பேரின் 
பூட்டா யெனை யுன்னுளுறக்கி நீ யோங்கி நில்லாய் 
சேட்டார் மதில் சூழ் திருமேற்றளித் தேவதேவே . 

தீருமேற்றளித் தோத்திர முற்றும் . 


( 
D 
) 


1494 


A DESORIPTIVE CATALOGUE OB 


( கு - பு ) - 

இது காஞ்சீபுரத்திலுள்ள திருமேற்றளி என்னுந் தலத்தெழுந்தருளி 
யிருக்கும் சிவபெருமான் விஷயமான துதி . 10 பாடல்களாலாயது . செய் 
யுள் நடை சிறந்தது . அச்சிடப்படவில்லை . இயற்றியவர் பெயர் தெரியவில்லை 
இத்தப் பிரதி பூர்த்தியுடையது . 


No. 1712. திருமேற்றளித்தோத்திரம் . 

TIRUMĒRRALITTÕTTIRAM . 


Pages , 6. Lines, 9-10 on a page . 

Begins on fol. 50a of the MS , described under No. 270 . 
Complete. 
Same work as the above . 


( த - பு .) - 

இது முன்பிரதி போன்றது . இதில் ஷ பத்துப் பாடல்களும் உள . 


No. 1713. திருமேற்றளித்தோத்திரம் . 

TIRUMÉRRÁLITTOTTIRAM . 


Pages , 6. Lines , 5 on a page. 

Begins on fol . la of the MS . described under No. 337 . 
Complete. 
Same work as the above . 


( த - பு .) 

இது முன்பிரதி போன்றது . இதிற் பத்துப் பாடல்களும் இருக்கின் றன.. 


No. 1714. திருமேற்றளித்தோத்திரம் . 

TIRUMĒRRALITTÖTTIRAM , 
Pages, 3. Lines , 9 on a page . 

Begins on fol . 422a of the MS . described under No. 1272 . 
Complete.. 
Same work as the above . 


( 6-4 .) - 

இது முன் பிரதிபோன்றது . இதன் கண் இந்தப் பாடல்கள் பத்தும . 
உள்ளன . 


THE TAMI MANUSCRIPTS . 


1495 


No. 1715. திருவிளையாடற்கருணைத்திருவிருத்தம் . 

TIRUVILAIYĀDAKKARUŅAITTIRUVIRUTTAM . 
Pages, 8. Lines, 6 on a page . 

Begins on fol. 180n of the MS . desaribed ander No. 304 . 
Complete in twelve stanzas. 

A poem extolling the grace and mercy of God Siva by referring to 
His 64 miraculous deeds done as a matter of sport in Madura . 
Beginning :: 

திருவிளையாடல் கருணை (த் ) திருவிருத்தம் . 
திருவாலவாயர் சவுந்தரநாத ரங்கயற்கண் செல்வி 

பாகர் 
விரிவாகச் செய்த வெண்ணெண் விளையாடல் தனைச் 

சுருக்கி விருத்தப்பாவார் ( ற் ) 
பரிவாகச் செய்வதற்குப் பொற்பதும் மலர்க் - 

கரையில் ( ப் ) பண்பால் வைகும் 
மருவார்ந்த பிறை மவுலிச் சித்தி வி [ னா ( நா )யகன் 

மலர்த்தாள் வழுத்தல் செய்வாம் . 
பொன்னுலகத் திடையவர்கோன் பழி நீக்கி 

வெள்ளானைச் சாபம் போக்கி 
மன்னுகடம் பாடவியை மாமதுர புரமாக்கி 

மகம் புரிந்த 
தென்னவற்கு மகளாகி மூன்று முலையுடன் திக்கு 

விசயஞ் செய் ( து ) ( த ) 
கன்னிதனை மணம் புணர்ந்து முடிதரித்து 
நடம் புரிந் ( து ) ( த )கருணை வாழ்வே . 

(க ) 
End : 

இத்தகைய லீலை தனை யடியருக்காய் ] ச் செய் தருளு 

மிறைவர் யாங்கண் 
முத்த நகை மீன விலோசனையாள் ( தன் ) பொற் [ ] 

பாத முழுது (நம்புங் 
கொத்தடிமை ( ப் ) பரம்பரையா மடிச்சேரி 

யாதலி(நானற் கருணை கூர்ந்து 
சித்தமிரங்கிக் காத்தல் கடனாகும் தென் - 
மதுரைத் தேவதேவே , 

திருச்சித்த ) ற்றம்பலம் , 


1 


இந்நூல் , மதுரையில் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களை யியற்றிய 
சிவபிரானது கருணையைப் புகழ்வது , அத்திருவிளையாடல்கள் இன்னின்ன . 
வென்றும் , அவை அவரது கருணையானே நிகழ்ந்தனவென்றும் கூறுவது . 
காப்புச் செய்யுளுடன் 12 பாடல்களையுடையது . இயற்றியவர் இன்னாரெனத் 
தெரியவில்லை , 


f496 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1716. திருவிளையாடற்கருணைத்திருவிருத்தம் 

TIRDVILAYĂDARKARUNAITIRUVIRUTTAM . 
Pages ; 8. Lines , 6 on a page. 

Begins on fol. 180a of the MS , descrihed under No. 304 . 
Complete .. 

Same work as the above. 
( கு - பு .) - 

இது முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதி பூர்த்தி யுடையது . 


No. 1717. திருவுசாத்தானத்தோத்திரம் . 

TIRUVUŠĀTTĀNATTOTTIRAM . 
Pages , 5. Lines , 14 on a page. 

Begins on fol.77a of the MS . desoribed under No. 335 . 

Complete .. 
* . The work described under R. No. 310 ( 0) of the Triennial Catalogue 
of MSS ., Vol . II , Part 2 , was oopied from this one . 
( த - பு ) - 

இது மூவருடத்திய காட்லாக் 310 ( c ) நம்பர் பிரதிக்கு மூலப்பிரதி இதில் 
இந்நூல் முற்றும் உள்ளது . 


No. 1718. திருவுளப்பத்து 

TIRUVULAPPATTU . 
Pagos, 5. Lines , 8 on a page . 

Begins on fol . 13a of the MS . described under No.314 . 
Complete . 

The work described under R. No. 302 ( d ) of the Triennial Cata 
logue of MSS . , Vol . II , Part 2 , was copied from this work . 
( கு - பு . ) - 

இந்நூல் மூவருடத்திய காட்லாக்கின் 302 (d ) நம்பர் பிரதிக்கு மூலப் 
பிரதி . இதில் இது முற்றும் உள்ளது . 


No. 1719. நமச்சிவாய மாலை . 

NAMACCIVĀYAMĀLAI. 
Substance , palm - leaf . Size , 14 X 1 inches . Pages , 18. Lines , 6on 
a page. Character, Tamil. Condition , much injured . Appearance , old . 

Begins on fol. la . The other works herein are Müvarammānai la, 
Vadivudaiyammai Davarattinamālai 20a, Tiruvāmāttärkalambakan 
39a . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1497 


Complete . 

A eulogy on God Siva in 104 stanzas , each of which begins with 
the successive letters of the alphabet and ends with the expression 
Namacoivaya. The name of the author is not given , The work has 
been printed but the present MS . contains some additional stanzas 
and variations in the readings. The author of the work appears to be 
Gurunamasivāya Dēvar of Cidambaram . 
Beginning : 

அரைகடலயனு ( ம் ) ( மா ) லும மரரு முனிவர்தாமு 
முறை முறை வணங்கியேத்து முதல்வனே நமச்சிவாய , 

( க) 
ஆதியாய் வேத நான்கு மடிமுடி தெரியாவண்ணஞ் 

சோதியா( யவொ ( யொ ) ளியாய் நின்ற துணைவனே நமச்சிவாய . ( உ ) 
End : 

( வு ) உறுவன பலவுயி ( ற் ) ( ர்க் ) கு முயிற்] ( ர்க் ) குயிரான சோதி 
வேறுரு வுருவுங் காணேன் விமலனே நமச்சிவாய , 

( 50 % ) 
[ ஆ ] ஊணுவர் ( ன ) ( நன் புலத்தில் ஓமென்று நின்ற மூர்த்தி 
காணுவார் காண நீண்ட கடவுளே நமச்சிவாய . 

(கச ) 
( கு - பு .) 

இந்நூல் சிவபெருமானுடைய தோத்திரமாக வமைந்தது . அகரமுத 
லாக , மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை முறையே ஒவ்வொரு செய்யுட் 
களின் முதலிலும் , நமச்சிவாய என்பதை இறுதியிலும் அமைத்து 
இயற்றப்பட்ட நூற்று நான்கு செய்யுட்களாலாகியது . சிதம்பரம் - குருநமசி 
வாய தேவர் இதை இயற்றினாரென்று தெரிகிறது . இப்பிரதியில் , அச்சுப் 
பிரதிகளில் இல்லாத பாடல்கள் சிலவும் , பல பாடபேதங்களும் காணப்படு 


. 


(1 


கின் றன . 


No. 1720. பொய்யாமொழீசர் அஷ்டகம் . 

POYTĀMOLIŚAR AŞTAKAM . 
Pages , 4. Lines , 4 on a page . 

Begins on fol . 79a of the MS . described under No.372 . 
Complete . 

A work in eight stanzas in praise of Poyyāmolīšar , a form of God 
Śiva, worshipped in Poykaipākkam . The name of the anthor is not 
given. 
Beginning : 

கன்னல் வில்லியும் வன்னமாமலர்க் கணைகளே வியே யணுகினா 
னுன்னையே கதியென் றுவாடி மெயுருகுறா ளினி மருவுவாய் 
புன்னைமத்தமுங் கொன்றை தும்பையும் பூணும் வேணி புராணனே - 
யின்னிலத்திற் பொய்கைப் பொய்யாத மொழீசனே சருவேசனே , ( க ) 


1498 


À DESORIPTIVE OATALOGUE OF 


End :: 

ஆறுமாறு மேனூ றுபத்தி தழம்புயத் துனை நம்பினேன் 
வேறுமாறி லைத்தேற வென்னையாள் வேத நாதவிநோதனே 
நீறுமாறு மெய்வீறுகம்புனை நித்தனே பரிசுத்தனே 

யேறி வேறும் பொய்கைப் பொய்யாதமொ ழீசனேசருவேசனே . ( அ ) 
Colophon : 

அஷ்டகம் முற்றும் . 
( த - பு . ) - 

இது , பொய்கைப்பாக்கமென்னும் ஊரிவெழுந்தருளியிருக்கும் பொய்யா 
மொழீசர் என்னும் சிவபெருமான் விஷயமானது . எட்டுச் செய்யுட்களா 
வாயது ; ஆதலின் அஷ்டகமெனப் பெயர்பெற்றது.. இயற்றிவர் இன்னா 
ரெனத் தெரியவில்லை . இந்தப்பிரதியில் முற்றுமிருக்கிறது . 


No. 1721. பொய்யாமொழீசர்கலித்துறை . 

POYYÂMOLIŠARKALITTURAI. 
Sabstance , palm - leaf. Size , 10 x : inches . Pages , 92. Lines , 4 on a 

page . Character , Tamil . Condition , injured . Appearance , old , 
Incomplete. 

Similar to the work described above. 
Beginning : 

( * 
நா ( ணா ) மையாற் செய்ததென்பர் சுகத்தினினட்டமுற 
லூணாலுடலயர் வற்றிடிற் றானென வோசூடலைத் 
தாணாடினன் கும மாட்டாப் பேர்தெய்வத்தாழ்வென்பர் புல 
வீணாமதியதென்றோ பொய்கைப் பாகையிலீசுரனே . 

( க ) 
பல்லுயிரும் படைத்தானளிப்பா னெமை பண்பறிந்த 
நல்லவரா யறிவுற்றுது குடும்பற்றை) ( த்தை ) நாடிமெலிந் 
தல்லவர்கொள்வார்சிகரிப் ? பொம்மைபோலறி யாமையன்றோ 
யெல்லவரும் புகழும் பொய்கை ( ப் ) பா கையிலீசுரனே . 

( 


* ) 


( 
க 
0 
) 


(கரு ) 


வருந்திடு மாசையினால் வைத்தவேடன் வலையிற்பட்ட 
பருந்து தன் வாய்ப்பன்னகந் தேரைநொய்ய பறவை மது 
வருந்திடும் பாரவிசாரச் சுகமொப்ப தாங்குடும்பத் 

திருந்திடும் புன்சுகமே பொய்கைப் பாகையிலீசுரனே . 
End : 

பொரு ( ளு ) டலாவியுலகமை( ம் ) பூதததியற் கைமெய்பொய் 
யருளுணர் ஞானஞ்சுவர்க்க நரகமதாயிருந்தும் 
பொருளரணாகியிருந்தனை யொன்றிரு போதமுமாய் 
இருளொளியாகி நின்றாய் பொய்கைப் பாகையிலீசுரனே . 


( கவு ) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1499 


( கஅ ) 


ஒன்றுக்கலப்பலமமாது மனனுடலுக்கு மொண்பொருட்டு 

* பெருத்தசைவற் 
றென்றைக் கியானிருப்பேன் பொய்கைப்பாகையிலீசுரனே . 
( கு -4 . ) - 

இது பொய்கைப்பாக்கமென்னும் ஊரில் எழுந்தருளியிருக்கும் சிவபெரு 
மான் விஷயமானதுதி ; இதை இயற்றியவர் பெயர் முதலியன விளங்கவில்லை , 
முதலிலும் இறுதியிலும் சில ஏடுகள் இல்லை . இடையிடையே பல ஏகெள் 
முறிந்துள்ளன . இது தாழ்ந்த நடையாலாயது . பிழை அதிகம் . 


No. 1722. போற்றித்திருவிருத்தம் . 

PORRITTIRUVIRUTTAM , 
Pages, 2. Lines, 6 on a page . 

Begins on fol. 9a of the MS . descrided under No. 1074 

Contains only a few stanzas. Apparently a eulogy on God ſiya . 
The name of the author is not given . 
Beginning : 

வள்ளலே மலரே போற்றி மண்சுமந்தருள்வாய் போற்றி 
யுள்ளமே யொளியே போற்றி யும்பர்கள் தலைவா போற்றி 
தெள்ளு செந்தேனே போற்றி தீவினை தவிர்ப்பாய் போற்றி 

யெள்ளிலுமென்னையாள் ( வா ) யிறைவனே போற்றி போற்றி . 
GEnd : 

சங்கராபோற்றி போற்றி தயாபரா போற்றி ( போற்றி ) 
மங்கைபங்காளா போற்றி வானவர்க்கரசே போற்றி 


* 


* 


சுந்தரத்தோளா போற்றி தொல்வினையறுப்பாய்போற்றி 

அந்தரவானோர் போற்றியா தியே போற்றி போற்றி . 
( த ...) 

இது சிவபெருமான் விஷயமானதுதி . இந்தப் பிரதியில் முதற்பாட்டு 
மட்டும் ஒழுங்காக இருக்கிறது . எனைய பலவாறிருக்கின்றன . ஆகலிற் பாட 
லித்துணையெனக் குறிக்கக்கூடவில்லை . இயற்றியவர் பெயர் முதலியன 
தெரியவில்லை . 


No. 1723. வீரபத்திரசுவாமிபதிகம் . 

VÎRAPATTIRASVĀMIPADIGAM . 
Jubstance , palm -leaf . Size , 17 X 1 inches . Pages, 20. Lines , 4 on a 

page . Oharaoter , Tamil . Condition , good . Appearance, new . 

Begins on fol . 1la . The other works herein are Samalaiyammai 
Navrattinam la , Padivattammaipadikam 21a , Markavalammaipadi 
kam 304, 48a . 


1500 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Complete. 

A poem in ten stanzas in praise of God Virabhadra as worshipped 
in a place called Anguantapuram ; by Svăminatha Pillai of Payyanür. 


Beginning : 

சிற்பரா சத்தியின் புத்ர பரவஸ்துவாந் 
தீனரக்ஷக காரண 
சின்மயானந்த வைபவ குணாநிதி சர்வ 

சீவாத்ம கோடிக்கெலாம் 
தற்பர தற்குண நிட்கள நிர்வாக 
தடவிகட காத்ரரூப 
சண்டப்பிரசண்ட கோலாகல தெய்வீக 

சாட்சாத்து பரமபுருட 
சற்சன விவேக சம்பன்ன யானைக்கிளைய 
சற்புத்ர தீரகோர . 
சனகன் முதல் முனிவர்புகழ் கனகமணி பரவுபய 

சாம் ( பி ) ராச்ய பிரபுடீகனே 
விற்பனமிகுத்த பெரியோரிருடி யாதிபர்கள் 

றுமனுமந்த புரிவாழ் 
வீரருத்திராவமிசதீரபுத்ராய வோம் 
வீரபத் திராய நமவே . 


( 
க 
) 


Ind : 


அஞ்ஞான விருளறவு மெ ( ய் ) ஞ்ஞான வரமுறவு 
மனுக்கிரகஞ் செய்வதென் றுன் 
னாதரவி னாற் பிரம மாதியாண் டினிலிதை 

யாக்கினோன் சீர்கருணனாம் 
மஞ்சார் பொழிற்சூழ்ந்து வளமைறு பைய நகர் . 
வாழ் சாமிநாத கவிஞன் , 
வகுத்த தமிழ் நவரத்தின மாலை யொன்பானிவை 

வாடா தொளிர்ந்து நிற்கும் 
கஞ்சாசனத்தனும் பஞ்சாயுதத்தனுங் 
கடவுளர் தமக்கரசனுங் 
கைக்கட்டி யுன துக்க கெம்பீர ப்ரதாபத்தை ( க் ) 

கட்டியஞ் சொலிவாழ்த்தவும் 
வெஞ்சூர் திடுக்கிட வெற்றிலைக் காப்பணியும் 
வீறுமனு மந்தபுரிவாழ் 
வீரருத்திராவம்சதீரபுத்திராய வோம் 

வீரபத்திராய நமவே . 
( த - பு .) 

இது , அனுமந்தபுரத்தில் இருக்கும் வீரபத்திரர் துதி ; இயற்றியவர் பைய 
னூர் - சாமி நா தபிள்ளை என்பவர் . - இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றும் 
இருக்கிறது . சிறந்த நடையதன்று . 


THE TAMIL MANUSORIPTS . 


1501 


Na . 1724. வேதகிரீசர்துதி . 

VÈDAGIRISARTUDI. 
Pages , 8. lines , 7-10 on a page . 

Begins on fol . 43a of the MS . described under No. 271 . 
Complete.. 

Same work as that described under R. No. 293 ( j ) of the 
Triennial Catalogue of M88 . , Vol. II , Part 2. After the end of the 
work there are two leaves containing some unconnected stanzas, 
( த - பு . ) - 

இது , மூவருடத்திய காட்லாக் 293 ( j } நம்பர் பிரதியில் வந்துள்ளதே , 
இந்ாவ் பூர்த்தியானவுடன் 2 - எட்டில் வேறு சில பாடல்கள் காணப்படுகின் 
நன . 

No. 1725. வேதபுரீசர் துதி . 

VĚDAPURÍSARTUDI. 
Substance , palm -leaf . Size , 15 x 1 inches . Pages , 11. Times , 4 on & 

page . Character , Tamil . - Condition , injured . Appearanae, old . 

Begins on fol. 159. The other work herein is Vēdapurībvar 
andadi with commentary la . 

Complete in eleven stanzas . 

Similar to the work desoribed alave . In praise of God Siva , 85 
worshipped in Puduvai . 
Beginning : 

: 
சீதளட காதி ) நிலாவணி சடாதரத்( றிரிலோசன 

வியோமருயிரைத் 

தேடிவரு நீல நிற வாலகள கோடிரவி சீரின் குவார் குழையனே 
போதன்முதலோர்கள் சிர மாலையாவாவெயிறு 

போகியுபவீதகுலனே 

பூணுகலை மான் மழு கபாலதி [P ] ரிசூவகா போர்வைமத மாவுரியனே 
காதியெதிர் பாயும் வய மாவினதள் மேவரைய 

காளியுட னாடவிசையே 

காணவணி நூபுரச ரோசபதமாதவர்கள் காணவரிதான பொருளே 
வேதமொரு நாலுமலர் தூவிமிகு பூசைசெய 

மேன்மைதரு மூலமுதலே 
மேடைமலரோடை கடவாடை மதில் சூழ்புது வை வேதபுரி நாத 

சிவனே . (க ) 
End : 

கணயணி தேர்புரவி சேனை யுலகாளு மதிகாரதிதி . 

சோவருமே 
ஆசுமுதனாலுகலி பாடவருமே யதிக 

வாண்மைது திவாய் மைவருமே 
98 


1502 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


. 


மானமிசை தான நிறை வாகை திசை நீதிபொறை 

குமதிகம் வருமே 
மானை நிகரான விழிமாதர் சுதராதரவு மாமகிழ்வு பூண வருமே 
ஞான நிறை வானசிவ யோகவனு போககுரு நாதனருள் 
போதம் வருமே 

( தோ 
நாளுமிருதாளிணையின் மீது மலர் தூவியுனை நாடிடில் வராது முள 

நானிலமும் வானவரும் மானவரும் மேன்மை 
பெறுவாழ்வு பெறவே 
மேடைமலரோடை கடவாடை மதிள் சூழ் புதுவை வேதபுரி நாத 

[சிவனே . ( க ) 
Colophon ;; 

முற்றும் . 
( 5-4 .) - 

இந்நூல் " மேடைமலரோடை கடலாடை மதிள்சூழ் புதுவை வேதபுரி 
நாத சிவனே 

என்பதை மகுட மாகப் பெற்ற பதினொரு செய்யுட்களாலாகி 
யது . நூலாசிரியர் இன்னாரெனத் தெரியவில்லை . செய்யுள் நடை சாதா 
ரணமானது . வடமொழிப்பதங்கள் மிகுதியாக விரவிவந்துள்ளன . இந்தப் 
பிரதியில் 11 பாடல்களும் பூர்த்தியாகவுள்ளன . பிரதிமிகச் சிதிலமாயிருக் 
கிறது . 


23 


No. 1726. வேதபுரீசரந்தாதி , பதவுரையுடன் . 
VĒDAPURĪŚĀRANDĀDI WITH COMMENTARY . 


Pages , 28. Lines , 5 on a page , 

Begins on fol. la of the MS , described under No. 1725 . 


6 


. 


Incomplete,. 

Similar to the work described above and with meaning word 
by word .. 
Beginning : 
ளத்தாரணிபுகழ் . 

குஞ்சரமே 

என்பது : வள் -வளவிய 
தாரணி - பூமியிலுள்ளார்கள் , புகழ்- புகழா நின்ற , வேதபுரீசர் - வேதபுரியை 
யுடைய வீசுரர் , வணங்கும்- தம்மை வணங்காநின்ற , அன்பர் - அடியார்களுடை 
ய , உளத்தார் -உள்ளத் திலே யிருக்கின்றவர் , அணி - அலங்காரம் , வளர் - மிகுந்த 
அந்தா தி - அந்தாதி யென்னும் பிரபந்தத்தை , உவந்துகாக்க மகிழ்ந்து காப் 
பாயாக , பரிமள - ( வாசனை ) டொருந்திய , தார் - மாலைகளும் , அணி - ஆபரணங் 
களும் , திகழும்- பிரகாசியா நின்ற , தனவல்லபை - தனத்தையுடைய வல்ல ( பை 
யை ) . 

இடைப்பாகத்துடையவனே , மணற்குளத்து.மணற்கு 
ளத்திலே , ஆர்- பொருந்தா நின்ற , படை - ஆயுதமா 
சத்தை , அணி - தரிக்கா நின்ற, ஐங் காக்குஞ்சரமே - ஐந்து கரத்தையுடைய 
வானமுக வி நாயகனே , என்றவாறு, 

( 5 ) 


. 


. 


. 


. 


THI TAMIL MANUSORIPTS . 


1503 


End : 

சிவனேயவரவர் செய்வினை யூட்டுந் திறமையில் வல் 
வவனே யவரறியா தவனே யஞ்சமஞ்சவென்ற 
தவனே யவன் பர்புகழ் வேதபுரந்தழைக்க மகிழ் 

பவனே யவனவளதவை முன்புன்றன் பணி நிலையே ( w ) 
எ - சு சிவனே - பரமசிவனே , அவரவர் அவரவர்கள், செய்வினை- செய்த நல் 
வினை தீவினைக்குத்தக்கதாக , ஊட்டுந் திறமையில் ஊட்டுதலைச் செய்யுந் திறத் 
தில் , வல்லவனே - வல்லமையுடையவனே, அவரறியாதவனே-அவர்களு மறிய 
க்கூடாதவனே , அஞ்சும் -பஞ்சேந்திரியங்கள் விடயமாய் வராநின்ற ஐந்தவா 
வினையும், அஞ்ச - பயப்படும்படியாய் , வென்ற- செயித்த , தவன்-தவத்துக்கு , எய் 
இசைந்த , அன்பர் - அடியார்கள் , புகழ் - புகழா நின்ற , வேதபுரம் - வேதபுரி , 
தழைக்க - செழிக்க, மகிழ்பவனே - மகிழ்ச்சி கொள்ளப்பட்டவனே , அவன் . 
உயர் திணையாண்பாற் ( படர்க்கை யொருமை ) யாகவும் , அவள் - உயர்திணைப் 
பெண்பாற் படர்க்கையொருமையாகவும் , அது - அஃறிணையொருமையாகவும் , 
அவை.அஃறிணைப்பன்மையாகவும் , முன்பு - முற்காலத்திலே , உன்றன் -உன் 
டைய , பணி நிலை- செய்கை நிலையல்லவா ; என்றவாறு . 

(யசு ) 
( கு - பு ) -இது வேதபுரீசரந்தா தியின் பதவுரை . செய்தவர் பெயர்முதலியன 
தெரியவில்லை . இந்தப்பிரதியில் இந்நூலின் 18 செய்யுட்களே உரையுடன் 
இருக்கின்றன . உரைநடை சாதாரணமானது . 


7 


. 


No. 1727. வேதபுரீசரந்தாதி 

VEDAPURIŚARANTÁDI . 
Substance, plam -leaf. Size, 12 x š inches. Pages, 102. Lines, 4 on a 

page. Character , Tanil . Condition , injured . Appearance , old . 

Complete in 105 stanzas including the introductory and benedictory 
stanzas. 

Same text as that described under the previous number . 
Beginning : 

வளத்தாரணி புகழ் வேதபுரீசர் வணங்குமன்ப 
ருளத்தாரணி வளரந் தா திகாக்கவு வந்து பரி 
மளத்தாரணி திகழுந்தன வல்லபை வாம மணற் 
குளத்தாரணி படையங்குச வைங்கரக் குஞ்சரமே . 
போதவனத் தத்தன் வச்சிரபாணி பொதியவரை 
மாதவனத் தத்தன் மெய்யருள்வேற் கந்தவாவிமையச் 
சீதவனத் தத்தன் செந்திரு நற்கல்வி ( ச் ) செல்விமன்னும் 
வேதவனத் தத்தன ந்தாதியான் சொல்லமெய்த்துணையே . 
உருவை யருவை யொளியை வெளியை யுயிர்க்கண்மல 
மருவை நிகர்மன்னும் வேதபுரீசரை வாழ்த்து தற்குத் 
திருவை மெய்ஞ்ஞானத் தெளிவையுதவுஞ் சிவசமைய . 
குருவைப் பரவிப்பதத்தை மனத்திற் குடிவைப்பனே , 

99.4 


1504 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( 
க 
) 


மணிக்காவியம்புய வாவி கயவளை வயல்க 
ளணிக்காவியம்பு ( தம் ) போல முழங்கும் பொன்னாலையங்க 
ளெணிக்காவியம்புகழ் வேதபுரீச வெனதுளத்தி 

னணிக்காவியம்புந் தமிழியல்பான நலனெய்தவே . 
End : 

புரந்தர ன்றேவல மேதா திசூர் முப்புரத்தசுரர் 
இரந்தர னேயுன்பதந்துணை யென்ன வினிதிரங்கும் 
நிரந்தர னின்மலனிற் குணனித் தனிமலனெற்கு 
வரந்தர வந்தவன் வேதபுரன் செம்மணி வண்ணணே . 

( ளாக ) 
முன்னவர் வேதபுரீசரந் தாதிமொழியென் றன்பாய்ச் 
சொன்னவர் வாழி துதித்தவர் வாழி சுருதிவல்லோன் 
றன்னவர் வாழி தருமமும் வாழி தரணியை யாள் 

மன்னவர் வாழி மனுநீதி வாழி வளம்பெறவே . 
( கு - பு . ) 

இது வேதபுரீசர் விஷயமான துதி . இதை இயற்றியவர் பெயர் முதலியன 
விளங்கவில்லை . செய்யுள் நடை நன்றாகவிருக்கிறது . காப்பும் வாழ்த்துந் 
தவிர 101 பாடல்களிருக்கின்றன . இந்தப் பிரதி பூர்த்தியுடையது . 


PARVATI . 
No. 1728. அகிலாண்டேசுவரிதோத்திரம் . 

AHILĀŅDEŠU VARITOT TIRAM . 
Pages, 10. Lines , 5 on a page, 

Begins on fol , 159a of the MS . described under No. 1074 . 
Incomplete, containing only six stanzas. 

A metrical eulogy on Ahilāņdēšvari, a form of Goddess Parvati, 
worshipped in the shrine at Kāvai. 
Beginning : 

தாயார்வயிற்றிலே ( ]ெகர்ப்பந்தரித்த பின் தற்காத்து ரட்சித்தவளுநீ 
தரணியிற்பிறந்தபின் மதலையெனவே யழுதசத்தமுங் கேட்டவளு நீ 
ஆயுமெனக்கினி நோவுபிணிமற்றதும் அணுகாமற் காத்தவளு நீ 
அஞ்சுவயதான பின் பள்ளிக் ( கு ) கூடத்திலே அரிய தழிழ்தெரியவேணு 

( மென்று வைத்தவளுநீ . ( ? ) 
ஆதலால் உந்தனிட ] ( னுடை) கிருபா கடாட்சத்தினா 

வரிவரிமுதற்கொண்டு திவாகரம் வரைக்குமே 

அன்பாய்ப படித்து வந்தேன் 
பொற்றாமரைக் கண்ணி பொன்கா வையிற்குள் வாழ்வே 

பொன்னி நதியிருபுறம் தன்னையென 
வந்தவள் பொன்னி னகிலாண்டவுமையே . 

(க ) 
End : 

குழையிட்ட காதினில் மூக்குத்தி முத்தும் 

கொஞ்சுகிளி மதுரமொழியும் 


THE TAMIL MANUSORIPTS , 


1505 


கோகர்ண மானவிழி சந்தி ரோதையம்போற் 

குளிர்ந்தமுக சே ( ர் ) வையழகும் 
வளையிட்டகையு மிருமார்பிற் பதக்கமும் 

வாகானபூத தயவும் 
வையகந்தன்னிலே சூரனைக் கொல்லமால் மருகனைப்பெற்ற வயிறும் 
இழையான விலைபெற்ற நவரத்தின மிழைத் திட்ட 

வேகாந்தப்பட்டு உடையும் 
எள்ளள வுயர் ) வாகிலு முந்த ( னிட ) ( னுடை) தெரிசனம் 

எளியெனுக் கீயுமம்மா 
என்னபிழை பொருத்தருளும் பொற்றாமரைக் 

கண்ணிபொன் காவையிற்குள் வாழ்வே 
பொன்னி நதி யிருந்தனை யெனவந் 
தவள் பொன்னி ( ந ) ( ன )கிலாண்டவுமையே . 

நன்றாக . 
( கு - பு .) 

இது காவைப் பதியில் எழுந்தருளியிருக்கும் அகிலாண்டேசுவரி விஷய 
மான துதி . இந்தப் பிரதியில் 6 பாடல்களே இருக்கின்றன . செய்யுள் 
நடை மிகத் தாழ்ந்தது , பிழைகள் மிகுதியாகவுள . இயற்றியவரின்னாரெ 
னத் தெரிவில்லை . 


No. 1729. அங்காளம்மைபதிகம் . 

ANGĀĻAMMAIPADIKAM . 
Snbstance , palm -leaf . Size , 1 /l4 x 1 inches . Pages , 10. Lines , 4 on a 

page . Character , Tamil . Condition , injured , Appearance , old . 

Begins on foll . a , The other works herein are Nanasambandar 
tadi 7a, Ranasambandarkirttanai 8a , Nanasambandartadi 13a , K.a 
palisarkirttani 18a . 

Wants the fourth folio containing the fifth and sixth stanzas. 

A eulogy in 11 stanzas on the goddess Angālammai, as worship 
ped in a place called Mahişapuri. 
Beginning : 

அங்காளம்மன் பேரில் பதிகம் . 

காப்பு : வெண்பா . 
சீரார் மகிஷபுரிச் செல்வியங்கா ளம்மையின் மேற் 
பேரார் திருப்பதிகம் பேசவே - யேரார் 
குணமதியி னற்புதமே கொண்டவருட் செல்வக் 
கணபதியின் பொற்பதமே காப்பு 
( . 

விருத்தம் ) 
அணியே திகழுங் கருங்குழலு மமிர்த கிரணவொளி முகமும் 
பணியே சிறந்த திருத்தனமும் பவளவாயு மலர்க்கரமும் 


மட்டு 


. 


1506 


A DESORIPTIVÉ OATALOGUE OM 


( யெ ] ( எ ) ணியே துதிக்கும் பொற்பதமு மெளியேன்காண 

( வந்தருள் பொன் 
மணியே கொழிக்கு மகிஷபுரி வாழ்வேயெனது மனத்துணையே . ( க ) 
End : 

ஆழிக்கரனு மெண்கணனு மயிராவதத்தில் வருவானுங் 
கோழித்து வசப் பெருமானுங் குசைமாநதியும் வயல்வளமு ( ம் ) 
மேழிப்படையு நினைப்டரவும் விரதத்தவரு மறையவரும் 

வாழிக்கவினார் மகிஷ புரி வாழ்வே யெனது மனத் துணையே . ( கக ) 
( கு -4. ) 

இது மகிஷபுரியிலுள்ள அங்காளம்மை என்னும் தேவி விஷயமான 
துதி . மகிஷபுரி வாழ்வே யெனது மனத்துணையே என்னும் மகுடத்தை 
யுடைய 11 பாடல்களாலாயது . இந்தப் பிரதியில் 4- வது எண்ணமைந்த 
ஏடு இல்லாமையால் அதிலுள்ள 5 , 6 வது பாட்டுக்கள் இல்லை . பிரதி சிறிது 
சிதிலமாயிருக்கிறது . 


No. 1730. கற்பகவல்லி துதி . 

KARPAKAVALLITUDI. 
Pages, 2. Lines , 7 on a page . 

Begins on fol . 119a of the MS . described under No. 445 . 
Contains the first three stanzas and a portion of the fourth stanza . 

A eulogy on Goddess Karpakavalli, a form of Pārvatī, as worshipped 
in the ſaiva shrine at Mylapore. The name of the author is not 
given .. 
Beginning :: 

மயிலைக் கற்பகவல்லியம்மன் பேரில் விருத்தம் . 
கொண்டலை நிகர்த்தபைங் கூந்தலழ கும்நுதற் 

குலவு நற் சுட்டி ( யழகுங் ) 
( கு ) னிசிலை நிகர்த்தபுருவத்தினழ கும்மலர்க் 

குவளையிரு விழியினழகும் 
கண்டு மகிழிருகுழைக் காதினழகுங் குமிழ்க் 

கடிமலரினாசி யழகுங் 
கதிர்மதி முகத்தழகு முத்து நகை யழகுங் 

கழங்கணி ( க ) ரத்தி னழகும் 
செண்டுநிகர் கனதனத் தழகுமிடை யழகுமொளிர் 

செந்தா மரைக்கு நிகர் நின் 
செஞ்சிலம் பணிபாதசேவை யழ குங்கண்டு 

தெரிசிக்கவருள் புரிகுவாய் 
ண்டுமது வுண்டுகளி கொண்டிசைகள் பயில்சோலை 

மயிலைமா நகரின்வாழ்வே 
மது ரமுற் றிடு சொல்லி நளின பொற் பதமெல்லி 

வனிதை கற்பகவல்லியே . 


( 
க 
) 


IAR TAMIL MANUSCRIPTS . 


1507 


End : 


. 


அருவ மோரு ( நான்கிலோ ) வருவநான் கத 

னிலோ அருபரூபமொன்றிலோ வறையுத 
( கு- பு .) - 

இந்நூல் மயிலாப்பூர்க் கற்பகாம்பிகையின் தோத்திர ரூபமாகவுள்ளது . 
" மயிலைமா நகரின் வாழ்வே , மதுரமுற்றிடு சொல்லி நளின பொற்பத 
மெல்லி வனிதை கற்பகவல்லியே ” என்பதை மகுடமாக வைத்துப் பாடப் 
பட்டுள்ளது . இந்தப் பிரதியில் முதல் மூன்று பாடல்களும் நான்காவது 
பாடலில் சிறிது பாகமும் உள்ளன . செய்யுள் நடை நன்றாகவிருக்கிறது . 
நூலாசிரியர் இன்னாரெனத் தெரியவில்லை , 


No. 1731. கௌரிப்பத்து . 

GAURIPPATTU .. 
Pages, 6. Lines , 7 on a page.. 

Begins on fol.176 of the MS . described under No. 314 . 
Complete. 

This is the original, from which the work described under 
R. No. 302 ( 1) was copied . 
( கு -4 .) - 

மூவருடத்திய காட்லாக் 1302 ( f) நம்பர் பிர்தியின் மூலப் பிரதி . இதில் 
இது முற்றும் உள்ளது , 


No , 1732. சாமளையம்மை நவரத்தினம் . 

SAMALAIYAMMAINAVARATTINAM . 
Pages , 18. Linos , 4 on a page . 

Begins on fol la of the MS . described under No. 1723 . 
Complete. 

Nine stanzas in praise of the goddess śyāmaládovi, a form of 
Parvati, worshipped in Paiyanür. The author is Svāminātha Pillai of 
Kanakkar caste . The composition of the work is of a very interior 
order . 
Beginning :: 

சாமளையம் ( மன் ) ( மை ) நவரத்தின விருத்தம் . 
சொத்தோர் துதிக்கின்ற சாண விர லாழியுஞ் 

சீறுகிற வெண்சிலம்புஞ் 
சிறுத்த நுண்ணிடையினிற் பீதாம்பரத்தின் மேற் 

றிகழுமே கலையி னொளியும் - 
புகலரியமார்பினிற் பொற்பின்னலா ( ச ) ங்கள் 

பூண்டகண்டத்தில் பொட்டும் 


. 


1508 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


புவியிலுள வடியருக் கஞ்சலெனு மபயா ) ஸ்தம் 

புகலுகிளி யன்னங்களும் 
முககமல மதிலிரு நயன குளிர்பார்வையு 

மூக்குத்தி முத்தி னொளியு 
மொழியுந்திரு முடியுட னடியனுடைகண்காண 

முன் வந்து கிருபை புரிவாய் 
அகிலலோ கத்திதற் கொப்பிடா வளமை நிறை 

யளகை நிகர் பைய நகர்வாழ் 
அருமறைகள் புகழுமலை யரையனருள் புதல்வி நிலை 
யானசாமளை வல்லியே . 

( க ) 
End : 
செந்தமிழ்ப் பாமாலை சொல்லத்துணிந்தவிச் 

சீர்கருணசாமிநாதன் 
செப்பினன் பாசுரந் தொகையொன்ப தாகச் 

சிறந்த நவரத்னமிதனை 
உந்தனிட ] ( னுடை ) மார்பினி லாரமாய்ப் பூண்பதற் 

குரைத்தன ன திலேயொரு 
உற்றபிழை யாகி னுங் கற்றபோரிகழார்க 

ளுன துது தியாகையாலே 
பந்தமாயு ( ந்த ) ன்றனை நினைத்தவர்கள் பிணி ( கடீ] ( தீ ) ரப் 

பரிவாக ( ச் ) சேவைதந்து 
பார்மீது ( உ ) ன்னை விட வேறு துணை யாரெனப் 

பட்சம்வைத் தாள நினைவாய் 
அந்தெங்கு கதலிமா கன்னல்செஞ் சாலிவள 

ரளகை நிகர் பைய நகர்வாழ் 
அருமறைகள் புகழுமலை யரையனருள் புதல்வி நிலை 
யான சாமளை வல்லியே . 

(க ) 
( 5-4 . ) 

இது , பையனூரில் எழுந்தருளியிருக்கும் சாமளாதேவியின் துதி ; இதை 
இயற்றியவர் கணக்கர் சாதியிற் பிறந்த சாமி நாத பிள்ளை யென்பவர் . செய் 
யுள் நடை தாழ்ந்தது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது . இது 
அச்சிடப்படவில்லை . 


No. 1733. சிவகாமியம்மைதுதி . 

SIVAKAMIYAMMAITUDI. 
Pages , 13. Lines , 4 on a page . 

Begins on fol. 4a of the MS . described under No. 225 . 
Contains 1-13 stanzas . 

Aeulogy on Sivagamiyammai, a form of Goddess Parvati, worship - 
ped in the temple at Cidambaram . The name of the author is not 
given .. 


1509 


THE TAMIL MANUSCRIPES .. 


Beginning : 
நித்யகல் யாணசுப மங்கள சவுந்தரி 

நிரந்தரி யனந்தரூபி 
நிக்ரகி யனுக்ரகி நிரஞ்சனி தயாவதனி 

நிர்மலி செயாட்சகி 
சுத்தபரி பூரணி க்ருபாகரி சதாநந்தி 

தூலசூக் குமகாரணி 
சூலிகுண சாலிபரி பாலியென் றனு தினந் 

துதிசெய்து கதிபெறுவனோ 
புத்தமுத மொத்த வசனத்தியிம யத்தரசி 

பொற்புட னளித்த புதல்வி 
பொங்குபாற் கடலில்வளர் செங்கண்மால் சோ தரி 

புராந்தகர்க் கினியமனைவி 
சத்தமறை யாகம புராணசாத் திரவொலி 

தழைத்திடும் புலிபூரில்வாழ் 
சலசமக லாதவல்லி கலையினிரு வாகவல்லி 

தலைவிசிவ காமவல்லியே , 


( க ) 


End :: 


ன்னமிப் பாழுட லெடுத் துழல வைப்பையோ 

வீனர்பின் செலவிடுவையோ 
வில்வாழ்க்கை யென்னுமொரு பொல்லாப்பி லேசற்று 

மெண்ணாம லுழல்விப்பையோ 
நன்னய மிலாக்கொடும் புல்லரொ டிணங்கிவீ 

ணாள்கழித் திடவைப்பையோ 
நச்சுவிழி யார்கண்மே லிச்சைகொடு பித்தனாய் 

நாகெய் திடச் செய்வையோ 
அன்னமுத வானமுக் களியெனுஞ் சனிபித்த 

நடலைப் படச்செய்வையோ 
அடுபிணி யெனும்பெருங் கொடுமைக டொடர்ந்ததி 

லலக்கழித் திடவைப்பையோ 
தென்னனரு மைப்புதல்வி யெப்படி செய் தாலுமுன் 

சித்தமென் பாக்யமம்மா 
தில்லை நடராயர் நேயி புல்லரைய டாதமாயி 
செல்விசிவ காமியாயியே . 

( கா ) 
( கு - பு ) - 

இது சிதம்பரம் சிவகாமியம்மையின் தோத்திரம் . செய்யுள் நடை சாதார 
ரணமானது ; இதில் 13 பாடல்கள் இருக்கின்றன . முதலிலுள்ள 8 பாடல்கள் 
சலசமகலாத 

சிவகாமவல்லியே " என்ற மகுடத்தையும் இறுதியி 
லுள்ள 5 பாடல்கள் தில்லை நடராயர் 

சிவகாமியாயியோ 
மகுடத்தையும் உடையன . இயற்றியவர் பெயர் முதலியன விளங்கவில்லை , 


. 


. 


என்ற 


. 


1510 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1734. சிவகாமியம்மைதுதி . 

ŠIVAKĀMIYAMMAITUDI. 
Pages, 14. Lines , 16-17 on a page. 

Begins on fol . 144a of the MS . desoribed under No. 1629 . 
Contains 1 to 13 stanzas . 

Sume work as the above , being a copy made from it. 
( 5.4. 

இது முன் பிரதியைப் பார்த்தெழுதப்பெற்றது . அதில் உள்ள அளவே 
இதிலும் இருக்கிறது . 


No. 1735. சிவகாமியம்மைதுதி . 

SIVAKAMIAMMAITUDI . 
Pages, 2. Lines , 5 on & page . 

Begins on fol. 120a of the MS . described under No. 445 . 

Contains the latter half of the 11th and the whole of the 12th 
stanza which are herein numbered as the 9th and 10th stanzas . 

Same work as the above , 
( த - பு .) - 

இதில் முன் பிரதியிலுள்ள 11 - வது செய்யுளின் பிற்பாதியும் 12 - வது செ 
யயுளும் இருக்கின் றன . அவை முறையே 9 , 10 - வது செய்யுட்களாக இந்தப் 
பிரதியிற் குறிக்கப்பட்டிருக்கின்றன . 


No. 1736. சௌந்தரியலகரி . 

SAUNDARIYALAHARI. 
Sabetanoe, palm -leaf .. Size , 13+ X 11 inches .. Pages , 110. Lives , 4 

on a page . Character , Tamil . Condition , injured . Appearance , old . 
Complete. 

A l amil rendering by Viraīkkavirăjà Paņditar from the oral trans 
lation made to the author by Piramätarāyan of the Sanskrit Saundar 
yalahari of Bankarācārya. It is in praise of Śakti and is considered to 
represent the Śaktimantra called Srividyā. The work has been 
printed . 
Beginning . 

மொழிந்தமறை நூலியற்று முகபடா மணிந்து 

முது ஞானந் தானம் 
பொழிந்து தன திணைமணியென் றிருசுடரும் 

புனைகளிற்றைப் போற்றல் செய்வாம் 


THE TAMIL MANUKRIPT8. 


151 


வழிந்துபெரும் புனல்பரந்து வடவரையிற் 

றுகூகேழு மே [ ] ழு மொக்க 
வழித்திடினு மழியாத வபிரா [ மை ] ( I ) பாடல்வள 

மளிக்க வென்றே . 


ன தன்மைய நூலினைக்கவி ராச ராசவ ரோதய 
மன்ன னம்பிர மாதிராயன்ல குத்த ரும்பொருள் கூறவே 
கன்ன வஞ்சிலை வேளெ னுங்கவி ராச பண்டிதன் வீரையான் 
சொன்னயம்பெறு காவி யக்கவி சொல்வ வென்று ( து ) ( தொ )டங்குவான் . 
சிவமெனும் பொருளும் (எ ) தி சத்தியொடு 

சேரிலெத்தொழிலும் வல்லதா 
மிவள் பிரிந்திடிலியங்குதற்கு மரிதரிதெனா மறை 
யிசைக்குமால் 
புவனமெ . 

கைத்தொழி 
னடத் தியாவரும் வழுத்துதா 
ளவனியின் கணொருதவமிவார் பணிய 
லாவதோபரவ லாவதோ. 

( க ) 


End :: 


ஆதவனுக் கவன்கிரணத் தங்கியைக்கொ டாவத்தி 

சுழற்ற வென்கோ 
சீதமதிக் கவனிலவுக் குருகுசிலைப் புனல்கொடுப 

சரிப்ப தென்கோ 
மோதியமைக் கடல்வே ந்தை யவன் புனலான் 

முழுகாட்டு முறைமை யென்கோ 
நீதருசொற் கவிகொடுனைப் பாடியுன தருள் பெறுமென் 

னீதி யம்மே , 


( ள ) 


வேத நுண்பொருளாயசுந்தரி வீறடங்கலு மோதலே 
யீதயர்ந்து விடாசொலுங்கவிராசபண்டித வீரையா 
னாதரஞ்சகி தாள் பெருந்திரு நாம மென்பது நூறுமே 
இயாதனன் பலபோகமுஞ் சிவலோகமும் பெறுவார்களே . 


( ளச ) 


Colophon :: 


முற்றும் . 


இது சக்தியின் விஷயமான தோத்திரம் , சக்தியின் அருளைப்பெறுதற் 
குரிய மந்திரம் போன்ற பெருமைவாய்ந்தது , வடமொழியில் ஸ்ரீசங்கரா 
சாரிய சுவாமிகள் செய்த சௌந்தரியலகரியின் மொழி பெயர்ப்பாகும் . இது 
பிரமாதராயன் என்பவர் மொழி பெயர்த்துச் சொல்ல வீரைக்கவிராச பண் 
டிதரென்னும் புலவர் இதனை இயற்றினாரென்ப . இதிலுள்ள செய்யுட்கள் 
தடை சிறந்தவை . இந்நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரதியில் 
இது பூர்ணமாகவிருக்கிறது . 


1512 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1737. சௌந்தரியலகரி , உரையுடன . 

SAUNDARIAYALAHARI WITH COMMENTARY . 
Substances , palm - leaf . Si28 , 94 x 1 inches . Pages , 168. lines, 

9 on a page Character , Tamil , Condition , injured . Appearance, 


very old , 


Complete. 

Bame work as the above and with a commentary by Ellappa 
Diyinar of Talainagar. 

மொழிந்தமறை நூலியற்று முகபடா மணிந்துமுது 

ஞான தானம் 
பொழிந்துதன திணைமணியென் றிருசுடரும் 

புனைகளிற்றைப் போற்றல் செய்வாம் 
வழிந்து பெரும் புனல்பரந்து வடவரையிற் 

றுலகேழு மேழு மொக்க 
வழிந்திடினு மழியாத வபிராமை பாடல்வள 

மளிக்க வென்றே. 
எ - து . இக்கவிமுதல் 6 கவியும் பாயிரம் கூறப்பட்டன . தொகுத்தல் 
விரித்த றொகைவிரி மொழிபெயர்ப் பெனத்தகு நூல்யாப் பீரிரண் டென்ப . " 
என்பதுகொண்டு தேவியுடைய சரித்திரத்தையும் வைபவத்தையும் எடுத்து 
வட மொழியினால் முற்காலத்துச் சொல்லப்பட்ட பனுவலை மொழிபெயர்த் 
துத் தமிழ்மொழியில் இறக்கிச்சொல்லப்படும் பனுவல் இது வாகலானும் , 
தமிழ் வழங்கு மெல்லையளவும் இது நடத்தலானும் , கற்போர் நாவிற்கு இனிய 
மொழிபடச் செய்தமையானும் இகபரமிரண்டினும் நல்வழிப்படுத்து மென் 
பதனாலும் உரையெழுதவேண்டிப் பிற்காலத்திற் சொல்லப்படும் பனுவல் 
இதுவென்பது கருதி இதற்கு முற்காலத்தினும் பிற்காலத்தினுங் கூறிய இலக் 
கண இலக்கியங்களுள் சில எடுத் துக்காட்டி யானறிந்த அளவினால் எழுதி 
னேனாகலான் இவ்வாறெழுதிய உரைகொண்டும் தேவியுடைய சரித்திரங் 
களைச் சொல்லும் பிற நூல்கொண்டும் அந்தணர் முதலிய அறிவுடையோர் 
சொல்லு முபதேசங் கொண்டும் இதன் விரிவெல்லாம் தெரிந்துகொள்க . 

( இதன் பொருள் ) கடல்களெல்லாம் தத்தம் எல்லை கடந்து மகாப்பிரளய 
சலமாகப்பரந்து வடமேருகிரியும் இறுதலையடைந்து அம்மேருவால் நிலை 
பெற்ற கீழேழுலகமும் மேலேழுலகமும் அழிந்திடினும் அழியாத அபிரா 
[ ]ைமியுடைய பனுவலாக யான் சொல்லும் பாடலுக்கு வளந்தருக வென்று 
சிவனாற் சொல்லப்பட்ட வேதமாகிய நூலினால் இயற்றப்படு முகபடாத்தை 
யணிந்து முற்றுப்பெற்ற ஞான மாகிய மதத்தைப் பொழிந்து சந்திர சூரிய 
ராகிய இருசுடரையும் தனது இரண்டுமணியாகப் புனைந்த யானையைப் போற் 
றுதல் செய்வாம்.. . 
(* 

* ) 
இன்ன தன்மையி னூலினைக்கவி ராச ராசவ ரோதயன் 
மன்ன னன்பிர மா ( தி ) ராயன் வகுத்தி ரும்பொருள் கூறவே 
கன்ன லஞ்சிலை வேளெ னுங்கவி ராச பண்டிதன் வீரையான் 
சொன்ன யம்பெறு காவி யக்கவி சொல்ல வென்று தொடங்குவான 


* 


T 


THE TAMIL MANUSCRIPTS . 


1513 


எ - து . கவிவேந்தர்க்கும் கவிவேந்தராயிருப்பார்வணங்க வரத்தினால் உத 
யஞ் செய்த - 

கவிராசபண்டிதனென்னும் சிறப்புப்பெயரையுடை 
யான் ஆரம்பிப்பானென் றவாறு . 

5 . 


End : 


ஆதவனுக் கவன்கிரணத் தங்கியைக் கொண் டாலத்தி 

சுழற்ற வென் கோ 
சீதமதிக் கவனிலவி னொழுகுசிலைப் புனல்கொடுப 

சரிப்ப தென்கோ 
மோ தியமைக் கடல்வேந்தை யவன்புனலான் 

முழுகாட்டு முறைமை யென்கோ 
நீதருசொற் கவி கொடுனைப் பாடியுன தருள் 

பெறுமென் னீதி யம்மே . 
எ - து . தாயே நீதந்த சொல்லால் தொடுக்கும் கவிகொண்டு உன்னைப் புக 
ழ்ந்து பாடி உனதருளைப்பெறும் என்னீதி . . வருணனை அவனுடைய 
புன லினால் முழுகச் செய்யும் முறைமையென்று சொல்லுவேனோ நீ சொல் 
வாயாக எ -று . 


. 


. 


நான்க மருபை இரண்ட ஓ ருபாகச்கொள்க . முழுக ஆட்டு மென்பது 
முழுகாட்டு மெனக் கடைக்குறை விகாரம் . 

கூறினன் . 

( 103 
( * 

* ) 
பிறைபுனைந் தருளுஞ் சிவன் றன துவகைப் 

பெருக்கென வடமொழிக் கலைவ 
னறைசவுந் தரிய கரியைத் தமிழா 

வருள்கவி ராசபண் டிதன் றன் 
னிறைமனங் கருதித் தாழைமா நகரி 

னிலைபெறு வாழ்கவி யெல்ல 
னிறையள வெனினுந் தவறிலா துரைசேர்த் 
தெழுதின னெழில்விளக் கெனவே . 

சவுந்தரியலகரி உரையுடனெழுதி முடிந்தது . 
( கு - பு . 

இது மேற்குறித்த சௌந்தரியலகரியின் உரை . இதனை யியற்றியவர் 
தாழை நகர் எல்லப்ப நயினார் என்னும் புலவர் . உரை நடை சிறந்தது . 
அச்சிடப்பட்டுளது . இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


No. 1738. சௌந்தரியலகரி , உரையுடன் . 


SAUNDARIYALAHARI WITH COMMENTARY . 


Substance , palm -leaf. Size , 16 ; x , 1+ inohes . Pages, 147. Lines ,, 

6-8 on & page . Character, Tamil. : Condition , injured . Appear 


anoe , old . 


Complete, 


1514 


A DESCRIPTIVE CATALUGUE OF 


Same work as the above . 

At the end of the work there are two leaves containing so :ne of the 
stanzas of the Uttara bodaka . 


( கு-4 ) 

இது முன் பிரதிபோன்றது . முதலிலிருந்து 11 எடுகளில் மூலமும் 61 எடு 
களில் உரையும் உள்ளன . இவை இதில் முற்றும் உள்ளன இந்நூல் பூர்த் 
தியான வுடன் 2 எடுகளில் உத்தரபோதகச் செய்யுட்கள் சில தொடர்பில்லா 
மல் எழுதப்பெற்றுள்ளன . 


No. 1739. சௌந்தரியலகரிச்சக்கரங்கள் . 

SAUNDARIYALAHARIOCAKKARANGAL . 
Substanoe , palm - leaf . Size , 8 x 1 inches . Pages , 35 . 

Oharacter ,, 
Tamil : Condition , slightly injured . Appearance, old . 

Contains 130 diagrams relating to Sanndaryalahari and Anandala - 
harī, with the respective Mantras and the manner of repeating them . 
( கு - பு . ) - 


இதில் சௌந்தரிய லகரி ஆனந்த லகரிக்குரிய சக்கரங்கள் 130 இருக்கின் 
றன . சக்கரங்களுக்குரிய மந்திரங்களும் அவற்றைச் செபிக்கும் விதமுதலி 
யனவுங் குறிக்கப்பட்டிருக்கின்றன . இது நிரம்ப உபயோகமானது . 


No. 1740. சௌந்தரியலகரி , சக்கரங்களுடன் . 

SAUNDARIYALAHARI WITH DIAGRAMS . 
Sabstanoe , palm -leaf . Size , 9 , x 1+ inches . Pages , 118. Lines , 6 on 

a page . Character , Tamil. Condition , much injured . Appearanoe, 
old . 

Begins on fol . 54a . The other work herein is Srirangamahatmyam 
la . 

Complete.. 

Same work as the above and with the addition of the mystic 
diagrams appertaining to the Mantra conveyed in eacb slanza . 
( கு -4 . ) 

இதில் சௌந்தரிய லகரி முற்றும் ஒவ்வொரு பாடலுக்கும் சக்கரங்க 
ளோடு இருக்கிறது . இது மிகப் பயன் புடத்தக்கது , பிரதி மிகச் சிதிலமா 
யிருக்கிறது . 


1515 


THE TAMIL MANUSORIPTS . 


No. 1741. தேவியகவல் . 

DEVIYAGAVAL . 
Pages , 4 , Lines, 8 on a page. 

Begins on fol . 121a of the MS . described andar No. 251 . 
Complete. 

A eulogy on Goddess Dēvi written in a kind of composition called 
Agavarpā. The name of the author in not given . 
Beginning : 

தேவ தேவி திரிலோக ( னா ] ( நா ) யகி 
கனக ( ப ) ( பன் ) மா சனத்தாளே 
சிவந்த மேனியு முயர்ந்த முடியும் 
மூன்று கண்ணும் நா ( ங் ) ( ன் ) கு தோளும் 
முடிமேற் பிறையும் முற்றின கொண்டையும் 


* 


ஈசனு மங்கோ ரிஷபமதேறி 
நேசமாகவே நின்றடி பணியப் 
பரமனு மங்கோரனனம் தேற்ப 
பெய்வளைக் கலைகள் பேணி நின்றொலிப்பத் 
திருமாலு மங்கோர் கருடனிவேறி 

யொருமா மலர்கொண்டு வகினின்றே ( ற்ற ) (த்தக் 
End : 
நினைத்தவையெல்லாம் நீயே மு ( கி ) ( டி ) த்தருள் 
போற்றி போற்றி புவன நாயகியே போற்றி . 

திருச்சிற்றம்பலம் . 
அவசீறியுங் குறியுங் குறொங்கோ தண்ட வயிரவா சிவகா . 

ஹரி ஓம் நன்றாக குருவே துணை . 
( கு - பு ) - 

இது , உமாதேவியின் தோத்திரமாக அமைந்தது . அகவற்பாவாலாகியது . 
இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . இந்தப் பிரதியில் இது பூர்ண 
மாகவுளது . 


No. 1742. நெல்லைவடிவுடையம்மைபதிகம் . 

NELLAIVADIVUDAIYAMMAIPADIKAM . 
Pages , 6. Lines , 7 on a page . 

Begins on fol . 5a of the MS . described under No , 314 . 
Complete . 

The work desoribed under R. No.302 ( 6 ) of the Triennial Catalogue 
of MSS . , Vol, III , Part 2 , has been copied form this one 


1516 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


( த - பு .) - 

இது மூவருடத்திய காடவாக 302 ( 6 ) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி . இதில் 
இது முற்றும் உள்ளது . 


No. 1743. படைவேட்டம்மை துதி . 

PADAIVÉTTAMMAITUDI. 
Pages , 18. Lines , 4 on a page . 

Begins on fol. 2la of the MS , described under No. 1728 . 
Oomplete in nine stanzas. 

A eulogy on the goddess Padaivêttammai, worshipped in Paiyanor 
near Tiruppõrir. The author appears to be one Snămicāthappillai, 


Beginning : 

திருமருவு நூபுரத்தாளினொளியும் முழந் 

தாளுஞ்சிரந்தொண்டையும் 
திரண்ட மணியிடையினிற்றங்கு பீதாம்பாத் 

திவ்வியமே கலையினழகும் 
பெருமைசேர் பரசுராமன் தனை யீன்றதொரு 

பிரபல வயிற்றினழகும் 
பேசரிய மார்பினிவாராபரணமும் 

பிறங்கிய ( க் ) கந்தரத்தின் 
இரவியொளிபோல் பொட்டு மங்கையிற்றமருகமு 

மெழுமணிச்சூல வொளிவும் 
இசைந்த செவ்வாய் நாசிப்பதும் முகமலர் விழியு 

மெண்டிசை ( னய ) காக்குமுடியும் 
பரிவாகவேயடியர் சேவிக்கவே யிந்தப் ) 

பையநகர் வந்தமர்ந்தாய் 
பட்சம்வைத்தடியர் தமை ரட்சித்து கீர்ததியமை 

படைவேட்டெல்லம்மையே !. 


( 
க 
) 


End ;: 


கன்னனூர் படைவேடு கடம்பாடி கஞ்சனூர் 

கண்கண்ட ஆற்றுக்காடு 
கள்ளழகர் பதிபெரிய பாளயம் சேர்க்காடு 

கனத்தகொல்லூர் தன்னிலும் 
இன்னமும் பலதேச சஞ்சாரமாயிருந் 

தேற்றவர்க் குதவியாகி 
யெள்ளுக்குளெண்ணெய்போலெங்கும் நிறைந்த நீ 

யென்னாவிலுமமர்ந்தாய் 


+ 


THE TAMIL MANUSORIPTS . 


1517 


சொன்னதொரு நவரத்ன விருத்தத்திலே பிழை 

தோற்றினு மங்கீகரித்து ( ச் ) 
சொற்பொருள வங்காரவகைகள் பிசகாமலே 

தொடுப்பதுன் கடனம்மணி 
பன்னுமொழி கிளிகளுமன்னமுங் கொஞ்சுகிற 

பைய நகர் வந்தமர்ந்தாய் 
பட்சம்வைத்தடியர் தமை ரட்சித்து ( க் ) கீர்த்தியமை 

படைவேட்டெல்லம்மையே . 
( கு - பு .) - 

இது , பையனூரில் உள்ள படைவீட்டம்மையின் விஷயமானது . இதை 
இயற்றியவர் சாமிநாத பிள்ளையா யிருக்கலாமென்று தோற்றுகிறது . 9 பா 
டல்களாலாயது . இதில் முற்றுமிருக்கிறது . 


. 


. 


No. 1744 , பெரிய நாயகியம்மை பதிகம். 

PERIYANAYAKIYAMMAI PADIKAM . 
Sabstance , palm - leaf . Size , x 1 inches . Pages , 7 . Lines , 6 on 8 

page . Character , Tamil . Condition , much injared . Appearance , old . 

Begins on fol. 8a The other work herein is Anumantappattu la 
and 14a . 
Breaks off in the 5th slanza , 

. 
A eulogy on Goddess Heriyanayakiyammai , a form of Parvati , 
worshipped in Vālikāņdapuram in Trichinopoly , where the monkey 
warrior Vāli is said to have worshipped God Biva called Vālināya 
gar . 
Beginning : 

அரிபிரமாதி தேடுதற்கரிதே 

யன்னபூரணி சதா நந்தி 
யந்தரி கௌரி சுந்தரி யகோரி 

யம்பிகை , துரந்தரி மாரி, 
திரிபுரதகனி மயிடசங்காரி 

தேவர்கள் பணித்த சிங்காரி 
திங்களஞ்சடைச்சி யிங்கித நடைச்சி 

செங்கண் மீனாட்சி செம்படைச்சி ; 
சொருகு ( குந் ) தளச்சி யழகுகண் சுழிச்சி 

துர்க்கையா மளிதுடியிடைச்சி 
துங்கமா மறைச்சி விபூதி ருக்ராக்ஷி 

துரந்தரமான சொல்லாட்சி , 
மருமலர்ச் சோலை வரநதி சூழும் 

வாழ்ந்திடும் வாலிமா நகரில் 
வாலி பூசித்த வாலி நாயகரை 

மருவிய பெரிய நாயகியே , 
100 


( 
க) 


1618 


A DRSORIPTIYE CATALOGUI OD 


End : 


அண்டையிற்றினமு மணிதுணையாக 

வாட்சியாயிருந்து கொண் ( டென்னை 
யலையவிட்டிருந்தா லடுக்குமோ வுனக்கு 

அடைவல்ல அசட்டையாயிராதே , 
யுண்டிலையென்று சொல்வதெந்நேர 

மூமையோ போ நீயம்மா 
வுத்தரப் பிரதியில்லாமலிருந்தா 

லுனைத்தெய்வமென்று நான் வணங்கேன் 
விண்டுபோகாமல் மனஞ்சலியாமல் 

வெறுப்புவந்திடாமலே 


( 5 - பு . ) 

இது திருச்சிராப்பள்ளி ஜில்லாவிலுள்ள வாலிகொண்டபுரம் என்னும் 
ஊரில் எழுந்தருளியிருக்கும் பெரிய நாயகியம்மை விஷயமான துதியென்று 
தோற்றுகிறது . செய்யுள் நடை சாதாரணமானது . இந்தப்பிரதியில் நான்கு 
செய்யுளும் ஐந்தாவது செய்யுளிற் பாதியுமேயுள , நூலாசிரியர் இன்னாரெ 
னத் தெரியவில்லை . 


No. 1745. பெரிய நாயகியம்மை பதிகம் . 

PERIYANĀYAKIYAMMAI PADIKAM . 
Pages , 3. Lines, 8 on a page. 

Pegias on fol . 438a of the MS . desoribed under No. 1272 
Contains only 1 to 5 stanzas. 

A eulogy in ten stanzas on Goddess Pārvati worshipped under the 
name Periyanayagi Ammai in Vrddhaoalam : by Kamaradevar ,, 
disciple of Santalingasvami. 
Beginning : 

அறிபொரு ள றிவோன் றீ வினை ( க் ) கெடுப்போ 

னானமுப் பொருளுமோர் விடையம் 
பொறியுறப் பிடித்தா லுள விதை விடுத்தோர் 

பொருளை நா டுதன்முன ரிடையே 
பிறிவறத் தோன்றுஞ் சொரூபமிங் கிதனிற் 

பேசுமுப் பொருள்களு மிலவாங் 
சிறியற வறிதி யென்றனள் விருத்த 

கிரியமர் பெரிய நா யகியே . 
End : 


( 
க 
) 


( 


சொரூபமே தானென் றுணர்தரிற் பரனுந் 

துகளுறு சீவனுஞ் சகமு 
மருவுதன் னினைவி லெழுந்தமித் தைகளாய் 

வந்திடும் பந்தம்வீ டிலவா 


** THE TAMIL MANUSCRIPTS . ; 


1519 


மொருவுயிர் தானென் றுணரினம் மூன்று 

முள்ளவாய்ப் பந்தம்வீடுளவாம் 
விரகுற வறிதி வைதிகஞ் சைவம் 

விளம்புவ திம்முறை யென்றாள் 
கிரிதவப் பயனாய் வருமொரு விருத்த 

கிரியமர் பெரியநாயகியே . 
( 5-4 . ) -- 

இந்நூல் , விருத்தாசலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெரிய நாயகியம்மை 
யின் துதியாகும் . சாந்தலிங்கசுவாமிகளின் சிஷ்யராகிய குமாரதேவர் இயற் 
றியது . செய்யுள் நடை சிறந்தது . இந்நூலின் 10 பாடல்களில் இந்தப் பிரதி 
யில் 5 பாடல்களே உள . இதன் இறுதிப் பாடலில் 5 அடிகள் காணப்படுகின் 
றன இந்தப் பிரதிக்கும் அச்சுப்பிரதிக்கும் மிக்க வித்தியாசமுண்டு. 


No. 1746. பார்வதி பதிகம் . 

PÄRVATI PADIKAM . 


Pages, 17 , Line8 , 5 on a page . • 

Begins on fol . 10a of the MS . described under No. 1074 . 
Oomplete . 

A eulogy on the Goddess Parvati in eleven stanzas. 
Beginning :: 

மதியொத்த முகவழகுஞ் சிலையொத்த புருவமும் 

வரிசை பெறுகுமிழ் நாசியும் 
வாகான குழையதனில் கொந்தல வோலையுடன் 

வயிரமணி கொப்பி யழகும் , 
கோதியே முடிக்கின்ற கூந்தலிற் பிறை மின்னக் 

குப்பியின் தொங்க வழகும் 
குடமாலை பதக்கமுங் கோம்பை கட்டுவட 

கொத்துசர மார்பி னழகும் , 
சோதிபெறு கரங்களிற் கங்கண வளையலுஞ் 

சூல கபாலத்தி னழகும் 
துய்யவிடை மீதிலணி சரிகை பாவாடைமேல் 

துலங்கு மொட்டியாணவழகும் , 
பதங்களிற் சிலம்பொலி புலம்பிட நந்தியூா 

பரமர் நஞ்சுண்டர் தனையே 
பாசமுடனே மருவும் பூசை நிறைந்திடு செல்வி 

பராபரி பார்வதி யம்மையே . 
End :: 

கலங்காத வீரமுங் கல்வி நல்லாண்மையுங் 

கனமான சொற் பெருமையுங் 
கைப்பொருளாண்மையு முறமுறையார் பந்துவுங் 

கவிவாணர் புகழாண் மையும் , 
100-4 


> 


1 


1520 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


4 


செல்வமுடனே மாது சீர்மையுந் தன தானிய 

தீர்க்கா யுசுங் கொடுத்து ( ச் ) 
செயமாக ( க் ) காக்கின்ற காரணி நாரணி 

சித்திரா லங்கார விமலி , 
நலமான வயிரவ மகாரிஷி ( தன் ] கோத்திர நாம 
நாகரி கவுரி மகிபன் 
னருள் சுப்பராயன் 

பரவுதன் மனதிலே 
நன்மையா யிருந்து ரக்ஷி 
பலமைபெறு நந்தியூர் தன்னிலே குதிகொண்ட 

பரமர் நஞ் சுண்டர் தனையே 
பாசமுடனே மருவும் பூசை நிறைந்திடு செல்வி 
பராபரி பார்வதி யம்மையே . 

( யக ) 
ஆறுமுக குருவே துணை . 
( கு - பு .) - 

இது பார்வதி விஷயமான தோத்திரம் . " பாசமுடனே மருவும் பூசை 
நிறைந்திடு செல்வி , பராபரி பார்வதி யம்மையே ” என்பதை மகுடமாக 
வைத்துப் பாடிய பதினொரு பாடல்களையுடையது . செய்யுள் நடை தாழ்ந் 
தது . இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


No. 1747. மாரியம்மை தாலாட்டு . 

MĂRIYAMMAI TĀLĀTTU . 


Pages, 10. Lines , 6 on a page . 

Begins on fol . 17a of the M8. described under No. 306. - 
Complete. 

Lullaby songs in praise of the Goddess Māriyammai, a manifesta 
tion of Sakti. 
Beginning : 

கன்னனூர் மாரிமுத்தைக் கனங்குழையைத் தாலாட்ட 
வண்ண முகமுடைய மதகளிறே மு ( ன் ) னடவாய் 
பேழைத் திருவயிற்றிற் பெரிய விநாயகரை 
எழை முகமாக விளையாடி வந்தாளோ . 
கந்தன் கணபதியைக் ( கை ) தொழுது தாலாட்ட 
எந்தன் வினை தீர வெழுந்தருளி வந்தாளோ . 
பூலோகமெங்கும் புகழ்பெரிய நாயகியாள் 

மாலோகம் போற்றும் மகமாயி வந்தாளோ . 
Ind : 

தீண்டாப் பிசாசுகளுந் திட்டவே தானழைத்துக் 
கொண்டாடப் பெற்றதொரு கோகநகமே மாரிமுத்தே . 
எங்கும் புகழ வெவ்லோருந் தாம்பணிய 
மங்களமாக மாரிமுத்து வந்தாளோ . 


THE TAMIL MANUSÒRIPTS. 


1521 


மங்களம் பாட மனுசோபனம் பாட 
மங்களம் மங்களமோ மாரிமுத்து வந்தாளோ . 

( ருசு ) 
Colophon : 

மாரியம்மன் பேரில் தாலாட்டு முற்றும் . 
இ [ வை ] ( து ) , பொய்கைப்பாக்கத்தில் எழுதினது . இராக்ஷஸ u புரட் 
படாசி யஉஉ . 
( த - பு . ) -- 

இது , சக்தியின் மூர்த்தி பேதங்களில் ஒன்றாகிய மாரியம்மையின் மீது 
பாடப்பட்ட தொரு தாலாட்டு . நடை தாழ்ந்தது . பிழைகளும் மிகவுள்ளன . 
இயற்றியவர் பெயர் முதலியன விளங்கவில்லை . இந்தப் பிரதியில் இது 
முற்றுமிருக்கிறது . 


No. 1748. மாரியம்மை துதி. 

MARIYAMMAI TUDI . 
Substance, palm - leaf . Size, 16 x 1 inches . Pages , 34. Lines, 6 on & 
= page . Character , Tamil. Condition , injured . Appearance , old . 
Complete. 

A song of praise on the Goddess Māriyamman commonly sung by 
Pusaris or priests.. 
Beginning : 

முந்தி முந்தி விநாயகரே முக்கணனார் தம்மகனே 
கந்தருக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடவாய் 
வேலவற்கு முன்பிறந்த விநாயகனே முன்னட வாய் 
கன்னனூர் மாரிமுத்தைக் கைதொழுது யான்பாட 
எனக்கு எடுதவறாம வெழுத்தாணி சாயாமல் 

நாவு தவறாமல் நல்லோசை தாருமையா . 
End :: 

காக்கக் கடனுனக்குக் கட்டழகி மாரிமுத்தே 
மாரி கதையுரைக்க மண்ணுள்ளோர் மிக வாழ்க 
தேவி கதையுரைக்கத் தேசமெங்கு மிக வாழ்க 
அம்மை கதையுரைக்க வல்லவரு மிகவாழ்க 
ஆல்போற் தழைத்து அறுகுபோல் வேரோடி 

மூங்கில்போல் சுற்ற முசியாமல் வாழ்ந்திருப்பார் . 
Colophon : 

செகச்சனனி ரக்ஷிக்கவும் . திரிபுரசுந்தரி ரக்ஷிக்கவும் . குங்குமாங்கித் 
வர்ணா ( யா ) குந்தேந்து தவள( ஸ்மிதா). , மாரியம்மன் தாலாட்டு முற்றும் . 
சுபமஸ்து . இராக்ஷஸ u மார்கழிமீ கஅ s சோமவாரம் நிறைவேறினது, 
( கு - பு . ) -- 

இது மாரியமமை மீது ; பூசாரிகள் குறி சொல்லும் பொருட்டுப் பாடும் 
படுக்கைப் பாட்டு . நடை மிகத் தாழ்ந்தது . இந்தப் பிரதியில் பூர்ணமாக 
இருக்கிறது . 


1522 


À DÉBORIPTIVE CATALOGUE OF 


No. 1749. மாரியம்மை துதி. 

MARIYAMMAI TUDI .. 


Pages , 10. Lines , 4 on a page . 

Begins on fol . 3a . of the MS . described inder No. 856 . 
Complete. 

A eulogy on the Goddess Māriyamman , worshipped in a place, 
called Kõliyanallur. 
Beginning :: 

கோவியநல்லூர் மாரியம் ( மன் ( மை ) பேரில் விருத்தம் . 
பூமேவு மேக நிக ரளகமுங் கோட்டுமதி போன்ற நுத லுஞ்பசுந்தாட் 

பொற்கமல நிகரான வதனமு மூவரைப் புதல்வரென வருளுதரமு . 
மாமேவு பொற்றுகிலு மேகலா பாணமணி மருங்குவா ஈழத்தண்டு நேர் 

மன்னிய கவானுஞ்சிவந்த பஞ்சூட்டி நலமான நூபுர பாதமுங் 
காமேவு மயிலன்ன சாயலுந் தமியனேன் கண்டு களிகூ [ p ]( x ) வென்றன் 

கன்மவினை நீக்கியே யடியேனை யனுதினங் காத்து ரட்சித்தருளுவாய் 
தேமேவு மலர்வாவி சூழ்ந்திடச் செல்வஞ் செழித்தளகை தன்னை நிகரான் 

சிங்கபுரி மேவுமக மாயியே யெக்கலா தேவி புத்திலாயி யுமையே . ( க ) 
End : 
வங்கைவா ரஞ்செய்யுங் காட்டேரி மோகினி மகா பூத வேதாளமும் 
வழியதனில் மாந்தரை மருட்டிடுங் குறளிகளை வருகொள்ளி வாய் பேய் 

[களும் 
வெங்கண் சிவந்திடு சடாமுனிக ளிவையுந்தன் வேம்பின்மா லிகை யணிந்தே . 

விபூதியிட்டவர் தமைக் காணுமிவ் வுலகம் விட்டோடுமிது மிசமதர்ம் ? 
சங்கரி சமையபுரி கன்னனூர் படை வீடு தக்க ஆற் றுக்காட்டினில் 
சந்ததமு மேவிவளர் சத்தி யேநத்த ) ற்ற ) வர்க டன்னிடத் திலகு 

[ பரையே 
திங்கண் மும்மாரி பெய்தேயதிக செல்வஞ் செழித்தள கை தன்னை நிகராஞ் 
சிங்கபுரி மேவு மகமாயியே யெக்கலா தேவி புத்திலாயி யுமையே . ( க 0 ) 

முற்றும் . 
( த - பு . ) 

இது , கோ லிய நல்லூரிலுள்ள மாரியம்மை விஷயமான துதி ; இதை 
இயற்றியவர் 

பெயர் முதலியன விளங்கவில்லை . நடை தாழ்ந்தது . 
இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக்கிறது . இதுவும் 1746 நம்பரில் 
வந்துள்ள பார்வதி பதிகமென்னும் நூலும் வாக்கு ஒத்திருத்தலின் இவ் 
விரண்டும் ஒருவராற் பாடப்பெற்றன வென ஊகித்தற்கிடமுண்டு . 


No.1750 . மாரியம்மை பதம் . 

MARIYAMMAI PADAM . 


* 4 


Pager, 4. Lines, 6 on a page. 

Begins on fol . 32a of the MS . desoribed under No. 306. 


THE TAMIL MANUSORIPTS . 


1523 


Complete. 

A kind of rhythmio song in praise of the Goddess Māriyammai. 
Beginning : 

எனம்மா - உன் திருவிளையாட்டுக்கு 

ஆளல்ல நாங்களம்மா 
அம்மாவுன் திருவுளம்பார்த்து நீ 

யென் பிணி தீருமம்மா 
வர்மமோ முத்துக்கன்னனூர் வாமும் 

மாரியம்மைத் தாயே ஏனம்மா . 


கள்ளர் கவடர் மனதில் நில்லா ( ளே ) யே 

கற்றவர் பங்கில் தினமுமிருப்பாயே 
எள்ளுக்கு ளெண்ணெய்போ லெங்கு நிறைந்தாயே 

ஏழையடியாரை யீடேற்றுந்தாயே, 
மாயச் சிலந்தி தலையிலே வந்தல்லோ 

வஞ்சகஞ் செய்யுதம்மா 
தாயற்ற பாவிபோல் நானுந் தவிக்கலே 

தர்மமோ வுன்ற ( னு ) ( ன )க்கு 
பூதல புவனமெல்லாந் தேடியே வந்தேன் உன் 

பாதமே கதியெனக் கொண்டாடியே நின்றேன் 
ஏனம்மா 

தீருமம்மா . 


. 


End : 

வண்டு வுண்ணா மவர்கள் போலவே தேகமெல்லாம் 

வருந்தியே மிகநொந்து வாடுதே 
மண்டலங்கள் துதிக்குந் தேவியே கீர்த்திபெற 

வளருங் காத்தவராய தீரனே 
உனக்கு எதிரி யாருமில்லையே பூலோகத்தி , 

லுன்னைப்போலே தெய்வ மில்லையே 
கலியுகத்தில் மிஞ்சின தேவி நீ காமாக்ஷி நீதான் 

கனத்த வரம் பெற்ற தேவியே 
சினத்தபேற்கு ( ச் ) சிங்கராயனே நாகமுத்து ( த் ) துணைவன் 

காத்தவராய தீரனே . 
தந்தானத் தினத் தானத் தந்தனாத் தானத் தான . 

சிவமயம் . 
Colophon :: 

முற்றும் . 
( த - பு . ) -- 

இது மாரியம்மை விஷயமான துதி . பதமென்னும் ஒருவகை இசைப 
பாட்டாலாயது . மிகத் தாழ்ந்த நடையுடையது . - பிழைகள் அதிகம் . 
இதில் மாரியம்மையின் பரிவார தேவதைகளான வீரன் , காத்தவராயன் 
முதலியோர் விஷயமும் இடையே வந்துளது . 


1524 


Á DEEORIPTIVE CATALOGUÈ op 


Ko . 1751. மாரியம்மை பதிகம் . 

MARIYAMMAI PADIKAM ,. 
Pages , 11. Lines , 4 on a page . 

Begins on fol . 34a of the MS . described ander No. 306 . 
Complete in ten stanzas . 

In praise of the goddess Māriyamman , worshipped in Urrukkadu . 
The composition is of a very inferior order. 


Beginning :: 

மாமேவு மழைபொழியு முகில் வெருவு மளகமும் 

என்ன மணியுறு மவுலியும் 
மதிநுதற் சுட்டியு மிருவிழியின் மையழகும் 

வச்ரமூக்குத்தி யழகும் , 
காமேவு மிருகுழையி லிலகு பொன்னோலையுங் 

களம தனின் மங்கலியமுங் 
கனகவா பரணமு மஞ்சணூ லிவகவுங் 

கன தன ( றவு ] (ரவி ) க்கை யழகும் , 
பூமேவு கரமதிலுடுக்கையுஞ்சூலமும் 

பொன் வளையலும் பிரம்பும் 
புதுமைசெறி பத்திரியு மிடையி லொட்டியாணமும் 

பொற் பதத்திற் சிலம்பும் , 
தேமேவு மலாடியை யான்கண்டு களிகூர ( த் ) 

தெரிசனந் தரவருகுவாய் 
திகழ்பாஞ் சோதியே யூற்றுவன மேவிவளர் 

செகமாயி மகமாயியே . 


End : 


பத்துமொரு பதிகமது எல்லம்மை யுன் றன்மேற் 

பரிவுடனுரைத்தேனம்மா 
பாகன் மொழிகின்ற தமிழதை வினவியான் செய்த 

பாவங்களைப் போக்கியே , 
நித்தமென்னிட முற்றுவித்தகியே யெற்கு நீ 

நிசதெரிசனந் தருகுவாய் 
நீளுலகிற்றிங்கண் மும்மாரியது பொழியவு 

நிருபர்செங்கோல் வாழவும் , 
புத்திரர்கள் மீதிலருள முத்துகள் சிதறாமற் 

பொற்புட னிரங்கி நாளும் 
பூதலந்தனில் வாழ்க மேன் மேலுநின் கிருபை 

போதுகா ( ற்ற (த்தருளுமம்மா , 
சித்த மகிழ் கொடுகாத்த முத்துரண சூரனைச் 

செயமுடனளித்த வுமையே 
திகழ்பரஞ் சோதியே யூற்றுவன மேவி உளர் 

செகமாயி மகமாயியே . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1525 


திருச்சிற்றம்பலம் . 
சோதிப்பிரகாசமாகிய புவனேசுவரியே ரட்சிக்கவும் . 

முற்றும் . 
( கு -பு ) - 

இது ஊற்றுக்காட்டிலுள்ள மாரியம்மை விஷயமான துதி . தாழ்ந்த 
நடையுடையது . பதினொரு கழி நெடிலாசிரிய விருத்தத்தாலாயது. பாடி 
னோர் பெயர் முதலியன தெரியவில்லை . இந்தப் பிரதியில் இது பூர்த்தியா 
யிருக்கிறது . 

No. 1752. மேற்காவலம்மை பதிகம் . 

MERKĀVALAMMAI PADIKAM . 
Pages, 25. Lines , 4 cn a page . 

Begins on fol.30a of the MS . described under No. 1732 . 
Complete. 

A eulogy on the Goddess Mērkāvalammai, as worshipped in Kadalur, 
a place on the banks of river Pälär. From the concluding stanza of 
this work it is made out that the anthor may be Payyanür Säminātba 
Pillai . 
Beginning : 

கடலூர் மேற்காவ ( ல ) ம்மன் பத்தும் பதிகம் . 
நீர்கொண்ட கந்தரங் கண்வளரா நின்ற 

நீளுத்தியானம் வளர்கடலூர் வாழும் 
சீர்கொண்ட மேற்காவனாய் ) ச்சியார்க்கு ( ச் ) 

சிந்தை மகிழ்வாய்ப் பத்தும் பதிகஞ் சொல்ல ( க் ) 
கூர்கொண்ட மருப்பதனாற் பாரதத்தைக் 

குவட்டிலெழுதிய வீர விக்கினேசன் 
தார்கொண்ட கோகனக வுபைய ( ச் ) செய்ய 

சரணமதை ( ச் ) சந்ததமும் பணிகுவாமே . 
அருமறை யொலிக்கின்ற கீதகிண் கிணியுமென் 

னகத்தி ருளகற்றுபாதத் 
தழகுற்ற சங்கத்தின ருகு சானுவுமுருக் 

கமைந்திடு மருங்குதுத்த 
மொருமையுட் பட்டாடை யுந்திரோ மக் கொடி 

‘ யுரம்பெறும் மார்பு தனிலே 
யுவமை சொல் லரியவிரு பயோதரஞ் சிலீமுக 

மொரு நான்கு வத்தமதனில் 
தருவுற்ற வங்குயிலின் மீதினிற் றாங்கிய 

டமருகத் திரிசூலமுஞ் 
சங்கத்தை யொத்தகந் தரமதிற் றா லியுந் 

தரள நில முகவிழிகளும் 
திருமுடிப் பின்னலுஞ் செஞ்சடா டவியுடன் 

சிறந்தகட லூரில் வளரும் 
தேசுபா வாற்றருகில் வாசமுறு கின்றசெக 
தீசமேற் காவ லுமையே , 

( க ) 


1526 


A DÉSORÍPTIVE OATÁLOGUÈ of 


End :: 


கலியுக நாலாயி ரத்தொன்ப தாஞ்சகங் 

கண்ட வெழு பத்தேழினிற் 
காணரிய யுவவருட மதனிலிக் கவிதையைக் 

கற்பித்த கருணர்திலகன் 
சலியாத விரதனாஞ் சாமிநாதக் கவிஞன் 

சாற்றினன் றமிழிலிதனைத் 
தடையின்றிப் பத்தியொடு துதிசெய்யு மடியரிடர் 

தாப சோபங்கள் மாற்றி 
நலியாமல் காசினியி லாயிரம் பிறைகண்டு 

நமனருகிற் சாராமலே 
நாலாம் பதங்களாஞ் சாயுச்சிய வீடதனில் 

நண்ணுவர்களுன தருளினால் 
திலிபன்மனு வா தியோ ராண்டவிப் புடவியிற் 

சிறந்த கடலூரின் வட பால் 
தேசு பா வாற்றருகில் வாசமுறு கின்ர செக 

தீசமேற் காவலுமையே . 


( 
மக 
) 


( த - பு . ) - 

இது , பாலாற்றங் கரையிலுள்ள கடலூர் மேற்காவலம்மையின் தோத் 
திரமாக வமைந்தது . பையனூர் சாமி நாத பிள்ளை என்பவர் இந்நூலை இய 
ற்றினதாக இறுதியிலுள்ள செய்யுளால் தெரிகிறது . செய்யுள் நடை சாதா 
ரணமானது . இந்தப் பிரதியில் இது முற்றும் உள்ளது . 


No. 1753. மேற்காவலம்மை பதிகம் . 

MÉRKĀVALAMMAI PADIKAM . 
Tages , 20. Lines , 4 on & page . 

Begins on fol . 43a of the MS . described ander No : 1732 . 
Complete. 
Similar to the work described above . 


Beginning : 

சீர்கொண்ட முகிலனைய வள கவழ கும்பிறைத் 

திரு நுதற் சுட்டி யழகுந் 
திலதமரு புண்டரக் கீற்றினழ கு (ம் ) மருட் 

டிரியம்ப கத்தின ழகு ( ம் ) 
வார்கொண்ட திலத் சத கோடி சூ ரியரொளிகொள் 

வசிகாபுரத்தினழகும் 
வைரமர கதவடைய வரதவத்தத்தழகும் 

வலி ஞான வடியர்து தியோ 


THR TAMIL MANUSORIPTS . 


1527 


டேர்கொண்ட சூழல்கொள் முடங்குளை மடங்கன் மிசை 

யேறியெனதெதிரில் வந்தாள் 
இசைதாரி யருள் வாரி சிவபாரி சுகவீரி 

யிலகுசெகமளி கௌமாரி 
வீர்கொண்ட புட்கரத் தோங்கு பூங் காவனம் 

வீறு கடலூரில் வளரும் 
மீக்காவ னப்பெண்மணி காக்காவெனக் குண்மணி 
மேற்காவனைக் கண்மணியே , 

( க) 
End : 

இயல் கலந் தும் பெரிய விசை கலந் துந்துய 

வினிய நல் மொழிகலந்தும் 
இன்பமிகு நின்பாத சீர்கலந் துங் கணித 

விதைய வடிதொடை கலந்து 
பயில் பாவி னங்கலந் தீரைந்து கவிதையாய்ப் 

பாடினே னின் சீரினிற் 
பண்பாயு னைப் போற்று மடியர் பா டலை யொப்பப் 

பகரவறியேனெளியனேன் 
துயில் தாளவங் குசப்பாவளித்த டியேற்கு ( ச ) 

சொற்கவிதை பாடவருளாய் 
சுயசோதி சதுர்வேதி சிவபாதி வரநீதி 

சொலித சொர்க்கவனாதி ? 
வெயில் கிரண விரவிதேர்ப்பரிசெலுத்துங் கொடிகள் 

வீறு கடலூரில் வளரும் 
மீக்காவனப் பெண்மணி காக்காவெனக் குண்மணி 
மேற்காவனைக் கண்மணியே . 

( 50 ) 
Colophon : 

பத்தும் பதிக முற்றும் . 
(54 ) 

இதுவும் மேற்சொன்ன மேற்காவலம்மை விஷயமான பதிகம் ; இதையும் 
பையனூர் சாமிநாத பிள்ளையே இயற்றினாரென்று தெரிகிறது . இந்தப் பிர 
தியில் இந்நூல் முற்றும் இருக்கிறது , முன் பிரதியினும் இது வேறானது . 
பிழைகள் மிகுதியாகவுள்ளன . 


No. 1754. வடிவுடையம்மை நவரத்தினம் . 

VADIVUDAIYAMMAI NAVARATTINAM , 
Pages , 27. Lines , 6 on a page. 

Begins on fol , 106a of the MS , described under No. 1125 . 
Complete. 

A eulogy in nine stanzas on Vadivudayammai, a manifestation of 
Goddess Sakti, as worshipped in Tiruvorriyor. 


1528 


A DESCRIPTIVE CATALOGUE of 


Beginning : 

வடிவுடையம் ( மன் ) ( பிகை ) பேரில் நவரத்தின விருத்தம . 
செவ்வமிகு மொற்றி நகர் தேவி வடி வாம்பிகைமேற் 
சொல்லுநவ ரத் ( தி ) ன விருத் தஞ்சூட்ட - நல்லமு ( ர் ) த 
வாக்கு நடக்கும் படியிசைய மாமுகனே 
காக்குமயில் வாகனனே காப்பு . 
இங்கிதஞ்சே ரொற்றி நக ரெங்கள் வடிவுடைமேற் 
றங்க நவரத்தின்விருத் தம்பாட( ச் ) - செங்கமல 
மாதுபுகழ் வெண்டா மரையதனின் மேவிவளர் 
சோதிகலை வாணி துணை . 
சீரிலங்கும் மேகநிறமிலங்குங்கூந்தல் செயமிலங்கும்ரத் தினச் 
சிகழிகையிலங் ( கு ) ( கி )வளர் நெற்றியிற் சிந்துரத் தில தமுமிலங்குபுருவச் 
சிலையிலங்குங் குமிழினாசியுமிலங்கு செவ்வரியிலங்குங் கண்களின் 
செயலிலங்குந் திவ்விய செவியிலங்கும் வெள்ளை செய்யவாயிதழிலங்குந் 
தாரிலங்குங் கமுக நேரிலங்தஞ்சுகந்தாதிலங்குங்கந்தரந் 
தானிலங்கும்புயத் தின்மேவணிந்த முத்தார பூஷணமிலங்குஞ் 
சரியிலங்கும் முன்கை வரியிலங்கு மோதிர மிலங்குங்கைகளின் 
தண்கரும்பும் புஷ்பபாணமுமிவங்கு நற்றத்தைகளிலங்கிவளரும் 
வாரிலங்குந்தன மில ( ங் ) கு [ ம் ] வ..பத் திரமணியிலங்கும் விகசித 
வலம்புரியிலங்குசுழியுந்தியு மிலங்குமந்தரமிலங்குமேகலை 
வடிவமுமிலங்கு தாமரையிலங்கும் முனதுமலர்ப்பதமிலங்கவடியா 
ரகமிலங்கும் படி நடம் புரிந்தனு தினம் வழுத்தவரமேயருள் செய்வாய் , 
ஆரிலங்கும் பூதியணியிலங்கும் ருத்திராக்கமுமிலங்கு புலியி - 
ன தளிலங்கும்பணியிலங்கு பூஷணத்தியாகமிலங்கும் மயிர்தமே 
யயனிலங்குந்தேவர் துதியிலங்கு மொற்றியம் பதியிலங்கு கௌரி 
யன்ன நடை யெனுமெல்லி மின்னுகொடி யிடை நவ்லியன்னை வடிவுடை 

( வல்லியே . 

( க) 


End : 


சித்திரவடிவான நவரத்தின வடிவே யுசித சின்மயானந்தவடிவே 
திகழும் வடிவே தேவர் புகழும்வடிவே புவி செழிக்கும் வடிவே யளவிலாச் 
சீல வடிவே வெற்றி நீலவடிவே கிருபைசெய்யும்வடிவே யொருமையாஞ் 
செம்புவடிவே முழுதும் நம்புமடியார்கள் வினை தீர்க்கும் வடிவே பெரு 

( மைசேர் 
முத்தி வடிவே பரிசுத்தவடிவே மும்மூர்த்திகள் வணங்கும் வடிவே 
மூலவடிவே யருட்பாவவடிவே மேலுமுப்புரமெரித்தவடிவே 
மோனவடிவே மெய்ஞ்ஞான வடிவே முத்திமுதலாயிருந்தவடிவே 
மோட்சவடிவே மிகுகா( ட்சி ) வடிவே மறைமொழிந்த கலை ( க்கி ) ( ஞா ) ன 

(வடிவே 
சத்தவொளியாகமபுராண வடிவே நித்திய ச்சசிதானந்தவடிவே 
சரியை கிரியை யோகஞான வடிவே நீதிதழைக்கும் வேதாந்தவடிவே 
தவத்தின் வடிவே யஞ்சுகத்தின் வடிவே யெங்குந்தானாய் நிறைந்த வடி 


THE TAMIL MANUSCRIPTS . 


1529 


தங்கவடிவே மூலலிங்கவடிவே யென்சொல் தமிழுக்கிரங்கும் வடிவே 
அத்திமுகன் முருகனைப் பெற்றவடிவே யுனதருமைதனையாளும் வடிவே 
ஆதிவடிவே பெருஞ்சோதிவடிவே தியாகரக மகிழா நந்தவடிவே 
அயனிலங்குந்தேவர் துதியிலங்கு மொற்றியம் பதியிலங்கு கெவுரி 
அன்ன நடையெனு மெல்லி மின்னுகொடியிடை நல்லியன்னை வடிவுடை 

( வல்லியே . ( க ) 
Colophon : 

வடிவுடையம் ( மன் ) ( மை ) நவரத்தினம் முடிந்தது . முற்றும் , 
( கு - பு .) - 

இது , திருவொற்றியூர் வடிவுடையம்பிகை விஷயமானது . செய்தவர் பெ 
யர் முதலியன விளங்கவில்லை , ஒன்பது செய்யுட்களாலானது . இந்தப் பிர 
தியில் இது பூர்த்தியாக இருக்கிறது . 


No. 1755. வடிவுடையம்மை நவரத்தினம . 

VADIVUDAIYAMMAI NAVARATTINAM . 
Pages , 37. Lines , 4 on a page . 

Begins on fol . 20a , of the MS . described Inder No. 1719 . 
Complete . 

Came work as the above. 
( கு - பு . ) - 

இது முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக் 
கிறது . 

No. 1756. ஆதிமூலப்பத்து . 

ADIMULAPPATTU . 
Substance , palm - leak. size, 164 X 14 inches . Pages , 6. Lines , 5 on 

page . Character , Tamil . Condition , injured . Appearance, old . 

Begins on fol . 183. The other works herein are , Avinasippattu 
la , Ganapatiyasiriyaviruttam 49 , Viraragavartudi 5a , Vadivuda 
yammaitadi 9a, Sarasvatitudi 10a , Ganapatitudi 1la , Mayilviruttam 
123, Subramanyartindi 134 , Mariyammanviruttam 140 , Arumugak - 
kadavultudi 15a , Narasingapattu 200 , Murugantudi 237 , Subramanyar 
Tirunirrappatta 24a , Venkatesar Tiravanantal 25a , Venkatesar 
tottiram 29a. 

A eulogy on God Viņņa , each stanza of which ends with the foot 
Adimilame , Adimulame .. 

Complete in twelve stanzas . 
Beginning :: 

முடிவுமன்றியே முதலுமாகியே 

முதலுமன்றியே வடிவுமாயினாய் 
வடிவுமன்றியே வண்ணமாயினாய் 

வண்ணமன் றியே யெண்ணமாயினாய் -- 


. 


1 


1530 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


படியையுண்ட செம்பவளவாயிலே 

பாலையுண்டு நீ பாவைதன் கையால் 
அடி 

க்குலத்தழுவ தென்சொலாய் 
ஆதிமூலமே ஆதிமூவமே . 
பெற்றதாயு நீ பெரிய செல்வ நீ 

உற்றதந்தை யுரியஞான நீ 


End ; 


( we ) 


கற்ற வித்தை நீ கண்கொளாத நீ 

காலியாகனே காளமேகமே 
அற்றபோதுவந் தஞ்சலென் றிடாய் 

ஆதிமூவமே ஆதிமூலமே . 
Colophon : 

முற்றும் . 
( 5-4 .) - 

இது திருமால் விஷயமான தோத்திரம் . ஒவ்வொரு பாடலும் 
மூலமே ஆதிமூலமே என்ற விளியை ஈற்றிலுடையது . ஸர்வேம்வர 
னாகிய நீ என்னை நல்வழிப்படுத்துக் காக்கவேண்டுமென வேண்டிக்கொள் 
வது . செய்யுள் நடை சாதாரணமான இந்தப் பிரதியில் இ முற்று . 
மிருக்கிறது . 


- 


No. 1757. எம்பிரான் சதகம் . 

EMBIRAN SATAKAM , 
Pages , 19. lines , 5-6 on & page . 

Begins on fol . la of the MS . described under No. 347 . 
Incomplete. 

A eulogy in 100 stanzas on God Visnu . by Gopalakrspa . Each 
stanza ends with the expression ( எம்பிரானே ) Embiran and so the 
work is called Embirān Satakam . 
Beginning : 

எம்பிரான் சதகம் , தோத்திரம் . 
என்றுந் திருமாலுக் காளாவே னெ ( ன் ) (ம் )பெருமா ( ன் ) 
னென்று மெனக்கே பிரானாவன் -- என்றும் 
பிறவாத பேராளன் பேரா யிரமும் 
மறவாமல் வாழ்த்துகவென் வாய் . 

ஸ்ரீதேவராச சுவாமி ரெக்ஷிக்கவேண்டியது . 
( ச 
ஆழ்வார்கள் பன்னிருவர் பாடல் போ ( க்து ) ( று ) 

மரிபத்தன் கோபால கிருஷ்ணனன் பிற் 
கேழ் ( ள் ) வியாற் றனதறிவின் மிகுதியாலுங் 

கிருபைகூர் குருகிருபா கடாட்சத்தாலுந் 
தாழ்விலா வெம்பெருமான் சதக ( ம் ) நூறும் 

சாற்றினான் போற்றியன்ப ரேத்தும் வண்ணங் 
கேழ் ] ( ள் ) வியா லனுதினமுங் கீர்த்திப் பாதங் 

கிளர்விஷ்ணு வைகுந்தத் துள்ளாய் வாழ்வார் . 


பற்று ) 


( 
க 
) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1531 


( 
க 
) 


. 


மாதவ நீ திருமங்கைக் குபதே சித்து 

மந்திரஞ்சே பைதிமொய் ) ச் சடகோ பஞ்சீர் 
நாதமுனி யுடனுய்யக் கொண்டார் மிக்க 

ஞான மணக்கால் நம்பி யாள வந்தார் 
நீதிபுனை பெரிய நம்பி யுலகம் போ ( த்து )( று ) ம் 

நிகரில்ரா மானுசன்றா ளுபதேசம் பெற்றேன் .. 
ஏதமற வெழுபத்து நாலு பேர்க்கு 

மெதிராச னுரைக்க வைத்தா யெம்பி ரானே . 
End : 

திருக்கச்சி நம்பியுனை நம்பிச் செம்பொன் 

திருவால வட்டஞ்சே வித்துப் போற்றிப் 
பெருக்கமகிழ்ந் தேதிருவாய் மலர்ந்து . 

திஷ்டமாயிருக்க வோர் நாள் 
கருக்கலுற வருளாள நிலவிற் றூங்கு 

ளாவென்றால் நிவ்லா 
திரக்கமுடன் கைவிளக்குத் தான்பிடித் [ தி ] ( து ) 
மீடேற்றுஞ் சீரரியே யெம்பிரானே . 

* ( க.க ) 
( கு - பு . ) 

இது திருமால் விஷயமானது . ஒவ்வொரு பாட்டும் எம் பிரானே என் 
னும் இறுதியை யுடைமையின் எம்பிரான் சதகம் எனப் பெயர்பெற்றது . 
திருமா லுடைய குணங்களும் ஆற்றலும் இதில் நன்கு புகழப்பட்டுள்ளன . 
இது நூறு பாடல்களாலாயது . இந்தப் பிரதியில் 33 பாடல்களே இருக்கின் 
றன . இதனைச் செய்தவர் கோபாலகிருஷ்ணன் என்னும் பெயருடைய ஒரு 
வரென்று இதன் முதற் பாடலாற் றெரிகின்றது . பாடல்கள் மிகப் பிழை 
யாக எழுதப்பட்டுள . பிரதி மிகச் சிதிலம் . 


. 


No. 1758. தசாவதாரப்பத்து . 

DAŚĀVATĀRAPPATTU . 
Pages , 10. Lines, 4 on a page . 
Begins on fol. 73a of the MS , described under No. 495 . 

. 
Complete. 
- A eulogy in ten stanzas on the ten incarnations of God Visna . 
Beginning : 
தாமரைமலர்மீ துறையும் விதியின் 

சதுர்வேதந் திருடி ( த் ) 
தத்துதரங்க மிரங்கி நெருங்குஞ் 

சாகரமதின் மறையுஞ் 
சோமுகவசுரன் றன்னை வதைக்க ( த் ) 

துங்கமிகுங் கங்கை ( த் ) . 
- துறைசேர்வை " வச்சுத மனுவர்க்கிய ( ந் ) 

தோயக் கரமதனில் 


1532 


A DESORIPTIVE CATALOGUK OT 


| 


மாமணிநேர்பெறு செங்கட் பிறைவாய் 

மச்சத் திருவுருவாய் 
வந்தொரு நொடியினி விந்திரனிமையோர் 

வாழ்வு தருந் தேவே 
வீமனிலங்கிய பொற்புய மீதில் 

விளங்கிய கருமுகிலே 
மீன் றிகழ் வானள வோங்கியசீர்வட 

வேங்கட மாதவனே . 
End : 
கள்ளத் தனமிகு வோபர்க் கிசையு ( ங் ) 

கசடறவே நன்னூ ( ல் ) 
கற்றா ராய்ந் துயர் மேலோர்க் கிழிவுங் 

காசுக் காசைதரும் 
வள்ளத் தனமே கதியென வீணர் 

மதித்துக் கனபோக 
வலையிற் சிக்கிய நாவாம் யுகமென 

வருகலி யுகமுடிவிற் 
வள்ளற் கரிய பெரும்புகழ் சேருந் 

தாமிர பொருனைமிகுந் 
தமிழ் நா டதனிடை யந்தண னொருவன் 

றனைய னெனப் பரவும் 
வெள்ளைப் பரியுரு வென வரு மாவே 

வேதாந் தப் பொருளே 
மீன் றிகழ் வானள வோங்கியசீர்வட 

வேங்கட மாதவனே .. 
( 5-4. ) 

இது திருமாலின் பத்து அவதாரங்களின் வரலாற்றையும் பத்துச் செய 
யுட்களிற கூறித் துதிப்பது . செய்யுள் நடை நன்றாயிருக்கிறது . இயற்றிய 
வர் பெயர் முதலியன தெரிய வில்லை . இந்தப் பிரதியிற் பத்துச் செய்யட் 
களும் இருக்கின் றன . 


No. 1759. நமப்பத்து . 

NAMAPPATTU . 
Pages , 8. Lines , 7 on a page . 

Begins on fol . 1a of the MS . described undar No. 314 . 
Complete . 

This is the original of the work described under R. No. 302 ( a ) 
of the Triennial catalogue of MSS . Vol , I of the.Tamil Part . 
( கு - பு ) - 

இது , மூவருடத்திய காட்லாக்கின் 302 (a ) நம்பர் பிரதிக்கு மூலப் பிரதி 
இதில் இது முற்றுமிருக்கிறது . 


, THE TAMIL MANUSCRIPTS . 


1533 


No. 1760. நரசிங்கப்பத்து . 

NARASINGAPPATTU . 
Pages , 5. Lines , 5 cn & page . 
Begins on fol. 20a of the MS , described under No. 1756 . 
Complete. 

A eulogy in ten stanzas on Nrsimha ; the man- lion incarnation of 
God Vişņu. From the last stanza it is made out that the author is 
Ñānasambandar of ģikāļi 

. 
Beginning : 

எச்சுற்ற மெத்தந்தை யெத்தாய ரெப்பெண்டிர் 

என்மக்க ளென் பூத மேதுந்தனித்தே 
அச்சுற்ற போதென்றன் முன் வந்து நிற்பாய் 

அப்போது நீயல்லா வாராகி லுண்டோ 
பச்சைப் பசுந்தண்ழொய் மாலை மார்பா 

பரந்தாமனே பற்பநாதா வி நாசா 
நச்சுப் படத் ( த்தை ] ( தில் ) நடிக்கும் பிரானே 

நரசிங்க ரூபா நமஸ்தே நமஸ்தே. 
End :: 

தண்டாத வுவகேழு முண்டே யுமிழ்ந்தாய் 

ஒருபாத மே கொண் லெகே மளந்தாய் 
[ உ ] ( க ) ன்றால் விளாவின் கனியை யெறிந்தாய் 

கடலைக் கடந்தன்று கவிராச னொடுபோய் 
வென்றா யரக்கர் குலமேழு மாள 

வேதங்கள் கூத்தாட விண்ணோர்கள் போற்ற 
நன்றாக சீ ( யா ]( கா ) ழி ஞான சம்பந்தன் 
நரசிங்கப் பத்தோத நாகம்புகாரே . 

( ய ) 
Colophon : 

முற்றும் . 
( த -4 ) 

இது நாசிங்க மூர்த்தியின் விஷயமான தோத்திரம் . " நாசிங்கரூபா 
நமஸ்தே நமஸ்தே என்ற இறுதியுடைய 10 பாடல்களாலாயது . இயற்றிய 
வர் சீகாழி ஞானசம்பந்தரென்று இறுதிச் செய்யுளிற் குறிக்கப்பெற்றிருக் 
கிறது . இந்தப் பிரதியில் நூல் முற்றுமிருக்கிறது . 


( 
க 
) 


No. 1761. மகரநெடுங்குழைக்காதர்தோத்திரம் . 

MAKARANEDUNKULAIKKĀDARTOTTIRAM . 
Pages, 2. Lines , 8 on a page . 

Begins on fol. 28a of the MS . described ander No. 314 , 

Same work as that desoribed under R. No. 302 (d ) of the Triennial 
Catalogue of MSS . of which this is only a copy . 

101 


1534 


A DESCRIPTIVE CATALOGO ØY 


(54. ) 


இது , மூவருடத்திய காட்லாக்கின் 302 ( i ) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி , 
இதில் அதிலுள்- அளவேயிருக்கிறது . 


No. 1762. வீரராகவர் துதி . 

VIRARAGAVARTUDI . 
Pagen , 8. Iines , 5, 6on & page . 

Begins on fol . ba of the MS , described under No. 1756 . 
Complete. 
Bame work as that described under No.1086 ante . 


இது, டிஸ்கிரிப்டிவ் காட்லாக்கின் 1086 - வது நம்பர் பிரதிபோன்றதே . 
இந்தப் பிரதியில் இது முற்றும் இருக்கிறது . 


No. 1763. வேங்கடேசர்திருவனந்தல் . 

VÉNKAȚËŚARTIRUVANANTAL, 
Pages, 10. Lines , 5 on a page . 

Begins on fol. 25a of the MS. described onder No. 1756 . 
Complete . 

A eulogy on God Venkatësa as worshipped in Tirupati. These 
stanzes are intended to awaken God Venkatēsa from His sleep. 
Beginning : 
செண்பகமு . 

பவழ முத்துங் கொணர்ந்தனர் 
தீபமும் வெளிறி வருகுது 
திங்களும் பிரபை மாறி வெள்ளியுதையம் பெருகுது 

திமிரத நிலமுந் தெளியுது 
பண்புறு சிலம்புது கங்கையு மெழுந்தளள் 

பளபளத் தொளிரு தகிலம் 
பகல் விளக்கென்னவே யுடுக்கண் மலர் முரசுபட 

படாதன மிங்கெழுகுது 
உம்பர் தொழு ( ஓ ) வு ) தையகிரி செக்கச்செவேலென் 

றொளியுணர்த்திற்றருணன் 
உயரவே சூரியன் செங்கோலமர்ந்தது 

உ ( ல) கமது விளங்கு சமையம் 
அம்புய மலர்ந்திடும் கண்ணனே சேஷகிரி ( மாயவா ) 

அச்சுதா பள்ளி உணராய் 
அலர்மேலு மங்கையுறை ஸ்ரீவெங்கடாசல 

அரிகரி பள்ளியுணராய் . 


( 
க 


THB TAMIL MANUSCRIPTS . 


1535 


End : 


. 


இந்துளு ? முழங்குது பிரவிடு வொளியாகுது 

இவகு கோழிகள் கூவுது 
எட்டுத்திக்குப் பாலகர் ரிஷி ( கள் ) முனியோர்களு 

மிமையோரும் வந்து தொழுகிறார் 
கொந்துலவு குழல்மாதர் பரதர் வியாச 

ரிட்டமுடன் வந்து நிற்கிறார் 
கோடிமறை வேதியர்கள் துளபமாலை கொண்டுனது 

கோபுரவாசலில் வந்து நிற்கிறார் 
ந்தமுடன் சங்காழிலென துகிவின் 

மீது வினையுடன் காண முன்வந்து நிற்பாய் 
வீறான நூற்றெட்டுத் திருப்பதியிலெந்நாளும் 

மே விவாழ் நாராயணா 
அந்தியென்னு நதியில் வந்தருளும் சேஷகிரி ( மாயவா ) 

அச்சுதா பள்ளியுணராய் 
அலார் )மேலுமங்கையுறை ஸ்ரீவெங்கடாசல 
அரிகரி பள்ளியுணராய் . 

( க ) 
( த -4 .) - 

இது திருப்பதி வெங்கடேசர் விஷயமானது. பள்ளியெழுச்சியைக் குறித் 
துப் பாடப்பெற்றுளது . செய்யுள் நடை தாழ்ந்தது. மிகப்பிழையாயிருக்கின் 
றது , செய்தவர் பெயர் முதலியன தெரியவில்லை . 


No. 1764. வேங்கடேசர்தோத்திரம் . 

VENKATĒŚĀRTOTTIRAM . 
Pages, 4. Lines, 5 on a page . 

Begins on fol . 30a of the MS . described under No. 1756 . 
Complete in eleven stanzas . 

A eulogy exhorting God Vēnkațēša to protect the supplicant. 
Beginning ; 


. 


. 


கண்ணா முகுந்தா கருணா கராமேக 
வண் 

ணா வுலகளந்த மாயவா - என்றறியப் 
பீதாம் பரந்தரித்த போருளா . 

பிறியாய் விடை . 
பூதல நிரைத்த தோளா புவிதனை யளந்த தாளா 
வேதநா ரணனே மூர்த்தி வத்தகா விண்ணோர் போற்றுஞ் 
சீதா முகுந்தா வுன் றன் திருப்பதி மலைமே , மும் 
மாதவா வேங்கடேசா வந்தெனை ரட்சிப்பாயே . 
1014 


( க ) 


1536 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End : 


. 


தருவு யரவர் )மேல்மங்கைத்தாயுளமகிழும் பெம்மான் 
மருவுறு துளவமாயவன் வடமலை வேங்கடேசன் 

. னாதன்மீது செந்தமிழ் விளங்கச் சொன்னேன் 
வருதுயர் தீர்த்து வென்முன் வந்தென்னை ரட்சிப்பாயே . ( கக ) 
கு - பு. ) - 

இது திருப்பதி வேங்கடேசர்மீது , ஒருவர் தன்னை யாட்கொண்டிரட்சிக்க 
வேண்டுமென்று பிரார்த்தித்துப் பாடியுள்ள பதினொறு அறுசீர்க்கழிநெடி 
வடிவிருத்தத்தாலாய ஒரு சிறு நூல் . செய்யுள் நடை சாதாரணமானது . 
இந்தப் பிரதியில் பூர்த்தியாக இருக்கிறது . 


No. 1765. வேண்டும்பத்து . 

VENDUMPATTU .. 
Pages, 4. Lines , 8 on a page . 

Begins on fol . 29n of the MS . described under No.314 . 
Incomplete . 
The work described under R.No. 302 ( j ) has been copied from this 


one . 


( கு - பு . ) -- 

இது , மூவருடத்திய காட்லாக்கின் 302 ( j ) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி .. 
அதிலுள்ள அளவே இதிலுமிருக்கிரது . 


! 


No. 1766. வைகுந்தசதகம் உரையுடன் . 

VAIKUNDASATAKAM WITH COMMENTARY . 
Pages , 56. Lines , 25 on a page . 

Begins on fol. 19a of the MS . described under No. 490 , 
Complete .. 

A eulogy on God Vişnu conceived as the Lord of Vaikuntha . 
author seems to be Payyanür Varadaraja Pillai. 


The 


Beginning 

வைகுந்த சதகம் . சடகோபர் விஷயம் . 
பொன்னார்மிளிர் வைகுந்த நற் புரியிற் றிரு மகள் பூமகள் 
மின்னாரிரு வரும் வைகவே வேட்புற்றிருக் கும் வாமனன் 
தன்னார் சத கஞ் சொல்லச் சென் சடகோபனா ரடி வாரிசம் 
என்னாளு மென்னிதயத்திலி ருத்தித் துதி செய்வாமரோ. 


-- 


. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1537 


. 


. 


. 


1 


இதன் பொருள் . - அழகும் பிரகாசமும் பொருந்திய ஸ்ரீவைகுந்த நகரத் 
திவே . 

தோத்திரஞ்செய்வேனென்றவாறு . 
திருமேவு வெண் சங்காழி விற் றிறலார் கதை வடி நாந்தகம் 
தருமேவு செங்கரமின்னவே தமியேன் முன்வந் தருள் செய்குவாய் 
குருமேவு சாந்திபருக்கு ( ச் ) சேய்குண மாய் நெரு நன்னல்கிய 
மருமேவு தண்டுளவாரனே வைகுந்தனே வைகுந்தனே . 
இதன் பொருள்.-- சுவாமி அழகும் வெண்மையும் பொருந்திய பார் சசன் 
னியமும் . . 

துளபமாலையணிந்த வைகுந்தவாசனே 
வைகுந்தவாசனே என்றவாறு . 
End : 

சீர்மேவு நற் பூதேவியுஞ் சீதேவியு நனிவாழிவன் 
னேர்மேவுவைனன் வாழி தண்ணேய் குல்லைமாமறு வாழி நீள் 
கூர்மேவு மைம்படை வாழி வைகுந்தச் சதகம் வாழியுள் 
தேர்மேவு பாடலையன்பில் வாசித்தோரெழுதினர் வாழியே. 
இதன் பொருள் .--சிறப்புப் பொருந்திய நல்ல பூமிப்பிராட்டியும் சீதேவி 
யாகிய மகாலட்சுமியும் மிகுதிவாக வாழி . வலிமையும் அழகுமுள்ளவைன 
னாகிய கெருடாழ்வான் வாழி . குளிர்ந்த துளபமாலையும் பெருமை பொருந் 
திய க ( வ ) ( வு ) ஸ்துவாபரணமும் வாழி . நீண்ட கூர்மையுள்ள பஞ்சாயுதமும் 
வாழி . வைகுந்த நாதன் பேரில் சொல்லிய சதகமாகிய நூறுபாடல்களும் 
வாழி . மனதில் தெளிவு உண்டாக்கும் இந்த ( ப் ) பாடலை அன்புடன் வாசித்த 
வர் எழுதினவர் ( வாழி ) வாழக்கடவது என்றவாறு . 

( க ) 
ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் . 

பையனுர் சீர்கருணிகன் வரதராஜ பிள்ளை எழுதியது . 
( கு - பு .) - 

இந்நூல் , வைகுந்த நாதனாகிய திருமால் விஷயமானது . பையனூர் வரத 
ராஜப் பிள்ளை யியற்றியதெனத் தோற்றுகிறது . செய்யுள் நடை சாதாரண 
மானது . இந்தப் பிரதியில் முற்றும் இருக்கிறது . 


No. 1767. சனீசுவரன் தோத்திரம் . 

SANISVARAN TOTTIRAM . 
Pages , 3. Lines , 8 on a page . 

Begins on fol . 49a of the MS . described under No. 185 . 
Complete in twelve stanzas. 

A eulogy on the planet Saturn wherein the Bapplicant offers his 
worship to Sani, the presiding deity of the planets and requests him 
not to annoy him with evils . 
* : - The work has not been printed . The name of the author is not 
given . 


1538 


A DESOBIPTIYE CATALOGUE OB 


* 


Beginning :: 

தேவரெண் டிக்க திபர் சித்தரொடு கிம்புருடர் 
மூவர் முனிவர் முதலோரை - பேவியுறுந் 
தாரணிந்த மார்பன் சனிபகவான் சீர்புகலக் 
காரணிந்த யானைமுகன் காப்பு . 
ஆதிவே தாந்தமுத வறியா ஞான 

வைந்தெழுத்தி லுட்பொருளை பயன்மால் தேடும் 
சோதிசிற் றம்பலத்தி வாடி நின்ற 

சுடரொளியை பிடித்த தோஷத் தாலே 
பாதிமதி சடைக்கணிய வரவம் பூணப் 

பதியிழக்கச் சுடலைதனிற் பாடி யாடச் 
சாதியில்லா வேடனெச்சிற் றின்ன வைத்தாய் 

சனியனே காகமேறுந் தம்பி ரானே . 


( 
க 
) 


End :: 


* 


அப்பர் தமைக் கருங்கல்லோ டலையிற் சேர்த்தா 

யரனடியின் முயலகனை யடக்கஞ் செய்தாய் 
செப்புமா ணிக்கர் தமைச் சிறையி லிட்டாய் 

சீதரனை மாவுருவெடுக்கச் செய்தாய் 
ஒப்பிலனு மான் வாலி வொளிதீ யிட்டா 

யொலிகடலி னஞ்சையா னுண்ண வைத்தாய் 
தப்பிலா துனைத்தொழுதே னெனைத்தொடாதே 

சனியனே காகமேறுந் தம்பி ரானே . 
நீரினையுண் டெழுமேகக் கண்ணாய் போற்றி 

நெடுந்தடத்தி லுறுங்கமலக் கண்ணா போற்றி 
சூரியன்றன் தவத்தில்வந்த பாலா போற்றி 

துவங்குநவ கிரகத்துண் மேலா போற்றி 
காரியெனும் பேர்கொளும் ப காரா போற்றி 

காசிதனிற் பிரகீர்த்திபெற்ற தீரா போற்றி 
மூரிகொளு நோய் முகவா முடவா போற்றி 
முது மணிகள் முண்டகத்தாள் போற்றி போற்றி . 


Colophon : 

முற்றும் . 
( கு - பு .) - 

இது , நவக்கிரகங்களுள் ஒன்றாகிய சனிபகவானது தோத்திரம் . " யாவரை 
யும் பீடித்துத் துன்புறுத்த வல்லோய் நின்னைத் தொழுகின்றேன் என்னைத் 
தொடராதொழிவாயாக என்று வேண்டி , “ சனியனே காகமேறுந்தம்பிரா 
னே " என்பதை மகுடமாக வைத்து அழகாகப் பாடப் பெற்றுள்ள பதினொரு 
ஆசிரிய விருத்தத்தாலாகியது . காப்புள் படச் செய்யுள் பன்னிரண்டு . இந்தப் 
பிரதியில் இது முற்றுமுள்ளது . இது இன்னும் அச்சிடப்படவில்லை . இயற் 
றியவர் பெயர் முதலியன தெரியவில்லை . 


THB TAMIL MANUSORIPTS . 


1539 


No. 1768. சூரியன் தோத்திரம் . 

SURIYAN TOTTIRAM .. 
Pages, 2. Liner, 10 on a page . 

Begins on fol . 16a of the MS . described under No. 374 . 
Contains six stanzas , including the Venba stanza in the end .. 
- A eulogy on Surya , the San , conceived as God Siva . The name of 
the author is not given and the composition of the stanzas is very 
commonplace. 
Beginning : 

நயனத்தில் மணியான வொளியே சிவாய நம 

நானாகி நீயாகி நின்றாய் சிவாய நம 
பயனுற்ற பொருளான வருளே சிவாய நம 

பணிவார்கள் பிணி தீர வருவாய் சிவாய நம 
அயனச்சு தன் சிவனு மானாய் சிவாய நம 

ஆறாறு சமயங்க ளானாய் சிவாய நம 
செயமுற்ற தேரேறு மழகே சிவாய நம 

சிவசூரியாய நம சிவனே சிவாய நம . 
End : 

அவ்வாகி யஞ்செழுத் தானாய சிவாய நம 

அடியார்கள் பிணிதீர வருள்வாய் சிவாய நம 
யுவ்வாகி யவ்வாகி யானாய்( ச் ) சிவாய நம 

வுணர்பிங்க ளாதிக்கு ளுறைவாய் சிவாய நம 
பொய்வார மில்லாத முதலே சிவாய நம 

பொன்னான திருமேனி யுடையாய் சிவாய நம 
செய்வார் தவப்பேறு நீயே சிவாய நம 

சிவசூரி யாய நம சிவனே சிவாயநம . 
அருமணன் மணித் தேர் நடத்த வாரணங்கள் போற்றத் 

தருணமணி மாலை தயங்க- [ J ] ( வி ) ருளகலப் 
பாரியா முன்னமே பச்சைப் பரி நடத்துஞ் 

சூரியா நீயே துணை . 
( 5 - பு . ) -- 

இது சூரியபக்வான் விஷயமான தோத்திரம் . இதில் , சூரியனைச் சிவனா 
கவே பாவித்துத் துதிக்கப்பட்டுள்ளது . இந்தப் பிரதியில் ஐந்து விருத்தங் 
களும் இறுதியில் ஒரு வெண்பாவுமுள்ளன . செய்யுள் நடை சிறந்ததன்று .. 
இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . 


( 
க 
) 


No. 1769. நவக்கிரகத்தோத்திரம் . 

NAVAKRIRAHATTOTTIRAM . 
Pages , 6. Lines , 7 on a page . 

Begins on fol. 60a of the MS. described under No. 250 . 


. 


1540 


A DESORIPTIVE OATALOGUE OF 


Complete in ten stanzas. 

4 eulogy on the nine planets in nine stanzas, each stanza having 
been written in praise of a planet . The efficacy of the worship of the 
planet is given in a separate stanza at the end , 
Beginning : 

சரவணபவன் ( ஷ்ஷி ] ( V ) க்க , 

நவக்கிற] ( r ) க ( த் ) தோத்திரம் . 
காசினி யிருளை நீக்கிக் கதிரொளி யாகி யெங்கும் 
பூசுர ருல கோர் போற்றப் பொசிப்புடன் சுகத்தை நல்கும் 
வாசியே முடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த 

தேசிகா வெனைாட் சிப்பாய் செங்கதிரவனே போற்றி . 
End ; 

மாதுசேர் நெடுமால் முன்னம் வானவ [ p ] ( ர்க் ) கமுத மீயும் 
போது நீ நடுவிருக்க ( ப் ) புன்சிரந் துள்ள வெய்யத் 
தீதில் சேர் கதிர்வி ளங்க ( ச் ) சிவன்கையிற் சிரமே பெற்ற 
கேதுவே யுனைத் துதிப்பேன் கீ ( ற் ) ர்த் ) தியாய் ரட்சிப்பாயே 
சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழம் வெள்ளி 
காரிய னிராகு கேது கடவுளொ ன்பது பேர் நாம 
தாரியன் சக்க ரத்தைத் தரித்திரன் பூசித் தாலு ( ம் ) 
பாரிற் புத் திரரு மஷ்ட பாக்கியம்பெறுவார் தாமே . 

ஸ்ரீராம செயம் . 


( 5-4 . ) -- 

இது நவக்கிரகங்களின் விஷயமான சதி . இதில் ஒவ்வொரு கிரகத்தையும் 
தனித்தனி ஒவ்வொரு பாடலிற்றுதித்து , இறுதியில் பலன் ஒரு பாடலிற் கூறப் 
பட்டுள்ளது . ஆக இதிலுள்ள பாடல்கள் பத்து . செய்யுள் நடை நன்றாக 
விருக்கிறது . இயற்றியவர் பெயர் முதலியன விளங்கவில்லை . 


No. 1770. கச்சியப்பமுனிவர் துதி . 

KACOIYAPPAMUNIVARTUDI . 
Pages , 6. Lines , 8 on & page . 

Begins on fol . 174a of the MS . described under No. 83 . 
Complete. 

A eulogy in ten stanzas on Kacciyappamuuivar, the pupil of Ŝiva 
ñanamuni of Tiruvāvaďuturai Mutt and the author of famous works, 
such as Tapikaippurapam and Vinayakapuranam . It is written in 
Antadi form of composition and is not yet printed . At the end there. 
are two stanzas on Sivañānamunivar. 


+ 


V 


3 


TAR TAMIL MANUSCRIPTS . 


1541 


1 


. 


Beginning : 

மாவடுவுண் கண்மாதர் மயன் மூழ்கி 

மயங்கி மதன் கருப்பு வில்லிற் 
பூவடு வேறுண்டயரும் புலையனேன் 

றனையழைத்தோர் பொருளாக்கொண்டெ 
னாவடு வேறத்து திப்பித் தொருசொல்லா 

னவைமுழுது நலிவித்தாண்டா 
னாவடு தண்டுறை சைவளர் கச்சியப்ப 

தேசிகன் மெய்யன்பர் வாழ்வே . 


End : 


கதிர்த்தவருட் ைெறசைவளர் கச்சியப்ப 

குருக்கடவுள் கடவுளென்று 
மதித்திரங்கு மடியருக்குக் கன்மமீது 

மாயையிது மாயேயம்மீ 
தெதிர்த்தருடி ரோதமிது மலமிதரு 

ளிது விது நீ நானீதென்று 
மதித்தருளிப் பேரானந்தம் வழங்கி 

யவாமயன்மா வடு தீர்த்தானே . 


( த - பு .)- 

இது திருவாவடுதுறைச் சிவஞானமுனிவரது மாணாக்கரும் , தணிகைப் 
புராணம் , விநாயக புராண முதலிய நூல்களை இயற்றிய சிறந்த புலவரு 
மான கச்சியப்ப முனிவர் மீது பாடப் பெற்றது . அந்தாதியாகவுள்ள 10 பா 
டல்களாவாகியது . செய்யுள் நடை சிறந்தது . இஃது இன்னும் அச்சிடப் 
படவில்லை . 
- இதன்பின் சிவஞான முனிவர் விஷயமான 2 பாடல்கள் ஓரேட்டில் எழுதப் 
பெற்றுள்ளன . 


| 


No. 1771. கச்சியப்ப முனிவர் துதி . 
KAOCIYAPPAMUNIV ARTUDI. 


Pages , 8. Lines , 10 on a page. 

. 
Begins on fol . 67a of the MS . described ander No. 270 . 
Complete. 
Same work as that described above. / 


( கு - பு . ) 

இது முன் பிரதி போன்றது . இந்தப்பிரதியின் 71 - வது ஏட்டிலும் முன்பி 
ரதியிலுள்ள சிவஞான முனிவரைக்குறித்த இரண்டு பாடல்கள் எழுதப்பட் 
டிருக்கின் றன . 


1542 


A DESORIPTIVE CATALOGOR OF 


No. 1772. கச்சியப்ப முனிவர் துதி . 
KACUIYAPPAMUNIVARTUDI . 


Pages , 5. Lines , & on a page . 

Begins on fol. 431a of the MS . described auder No. 1272 . 
Complete.. 

Same work as the above 
( 5-4 .) 

இது முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் பத்து விருத்தங்களும் உள் 


|| 


ளன . 


No. 1773. கச்சியப்பமுனிவர் துதி . 
KAOCIYAPPAMUNIVARTUDI. 


Pages, 4. Lines, 6 on a page . 

Begins on fol . 10 of the MS . described under No. 1185 . 
Contains only the first seven stanzas. 

Same work as the above . 
( 5 - பு . ) -- 

இது முன்பிரதி போன்றது . இதில் , முதலேழுபாடல்கள் மட்டுமே உள் 
ளன . ஏடுகளிரண்டும் பாதி ஒடிந்துள்ளன . 


No. 1774. சரவணதேசிகர் தோத்திரம் . 

SARAVANADEŠIKAR TÕTTĪKÁM . 
Pages , 4. Lines , 11 on a page . 

Begins on kol . 10la of the MS . described ander No. 270 . 
Contains five stanzas . 

A eulogy by Kumărabhārati of Puduvainagar on Sararaṇadēsikar, 
a Saiva devotee and Garu who lived in Kāñcīpuram , 
Beginning ; 

புசவை நகர்க் குமாரபாரதியார் செய்த குருத்தோத்திரம் . 
சச்சிதா னந்த நித்த நிட்கள நின் மலப்பொருளாக் 

தாணு வேயிங் 
குச்சிமேற் கரங்குவித்து ( ப் ) போற்றமெய் யன் பீய்ந்துண்மை 

யுரைத்தென் சாள்வாய் 
வச்சிரா யுதன் பிரமன் திருநெடுமால் முதலினரும் 

வணங்கு மேன்மைக் 
கச்சிமா நகரில்வந்த சரவணசற் குரவவென்மேற் 

கருணை பாரே. 


( 
க 
) 


TAB TAMIL MANUSCRIPTS . 


1543 


End : 

தெள்ளுதமிழ்க் குறுமுனிமுன் சங்கத்தார்க் கிலக்கணத்தைச 

செப்பி னாற்டோல் 
வள்ளலே யுன தருளாற் றெக்கணா மூர்த்திகுரு 

வந்து நாயேன் 
உள்ள மிகத் தெளியச் சொற் பொருளுரைத்தத ( கைமையி ( னா ) 

லுய்ந்தேன் மேலுங் 
கள்ளிருக்கும் பொழிற்கச்சிச் சரவணசற் குரவவென்மேற் 

கருணை பாரே . 
( கு -4 .) - 

இந்நூல் , கச்சிமா நகரிலிருந்த சரவண தேசிகர்மீது , புதுவை நகர்க் குமார 
பாரதியென்பவரால் இயற்றப்பட்டது . இந்தப் பிரதியில் ஐந்து விருத்தங் 
களே உள்ளன . சரவண சற்குரவவென்மேற் கருணை பாரே " என்பதை 
மகுடமாக வமைத்துப்பாடப்பெற்றுள்ளது . செய்யுள் நடை நன்றாக விருக் 


கிறது . 


No. 1775. சரவணதேசிகர் கலித்துறை 

ŚARAVANADĒŠIKAR KALITTURAI. 
Pages , 4. Lines , 10 on a page . 

Begins on fol . 116a of the MS . described under No. 270 .. 
Contains six stanzas .. 

Similar to the above. The author appears to be Cidambara Svāmigal , 
the pupil of Saravanadēsikar. The work is in the form of a message 
sent to Saravaṇadēsikar through a parrot, a swan , etc. , by a person 
seeking the accomplishment of his spiritual desires. 
Beginning : 

மோனந்தரு கச்சியப்ப முனிசொல்லு மூதுரைகொ 
ளானந்தருத்திர ரம்புயத்தாணிதி ( யள்ளி , யள்ளித் 
தானந்தரு மெஞ்சரவண ஞா னிதன் றாள் வணங்கி 

யீனந்தரு மென்னிடுக்க ( ன ) ( ண ) ல்லா முரையின்கிளியே . ( 5 ) 
End : 

திருமேவு கச்சிச்சரவண தேவனைச் சேர் ] வைசெய்து 
ஒரு நாள் பழகினு மோருரை கேட்பினு மோங்குமின்ப 
மிரு நாழிப் பாலையுரியாகக் கா ( ய் ) ச்சி யிறக்கிவைத்திட் 

டொரு நாழிசீனி யிட்டுண்பது போ லினிப்புற்றிடுமே . 
( 5-4. ) - 

இது கச்சிச் சரவணதேசிகர் விஷயமானது . கிளி , அன்னப்பறவை முத 
லியவற்றைச் சரவணதேசிகரிடம் தூது சென்று தங்குறை முடிக்கும் வண் 
ணம் ஒருவர் வேண்டுவதாகப் பாடப்பட்டுள்ளது . 





1544 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


இயற்றியவர் இவரது மாணாக்கராகிய சிதம்பர சுவாமிகளெனத் தோற்று 
கிறது . இதிலுள்ள செய்யுடகள் ஆறு . நடை நன்றாக விருக்கிறது . 

இதில் ஐந்தாம் பாடலாகவுள்ள " எண்ணரிய பிறவி தொறும் ” என்னும் 
அறுசீரடியாசிரியவிருத்தம் குருத் துதியாக நூலின் முதலில் இருக்க வேண்டு 
மெனத்தோற்றுகிறது . அல்லது , வேறு ஏறசெய்யுளாக விருத்தல்வேண் 
டும் . ஆதலின் இது கவனிக்கத்தக்கது . 


No. 1776. சரவணதேசிகர் தோத்திரம் . 
SARAVANADĖŠIKAR TOTTIRAM . 


Page, 4. Lines, 9 on a page . 

Begins on fol . 76a of the MS . described ander R. No. 271 . 
Contains three stanzas . 

This work has been copied from the MS . described under R. No. 
293 () of the Triennial Catalogue of M83 . , Vol . II , Part 

, 2 . 
( கு - பு . ) 

இது , மூவருடத்திய காட்லாக்கின் 293 ( 1) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி , 
அதிலுள்ள அளவே இதிலும் இருக்கின்றது . 


No. 1777. சரவணதேசிகர் தோத்திரம் . 
.. SARAVANADESIKAR TOTTIRAM . 


Pages , 3. Lines , 10 on a page. 

Begins on fol . 119a of the MS . described ander No. 270 . 
Contains only three stanzas . 

Same work as that described above . 
( கு - பு ) - 

இது முன் பிரதி போன்றது . இதில் அம்மூன்று பாடல்களும் உள்ளன.. 


No. 1778. சரவணதேசிகர் வெண்பா . 

ŚARAVANADĒŚIKAR VEŅBĀ . 


Pages , 2. Lines , 10. on a page .. 

Begins on fol . 118a of the MS . described under No. 270 . 
Oontains three stanzas. 
Similar to the work described above. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1545 


* 


Beginning : 

ஆழியெலாம் வெந்நீரே யானா லதைவிள வச் 
சூழ்புனல்வே றுண்டோவித் தொல்புவியி - லேழையேன் 
றன்னையினி நீமுனிந்தாற் றஞ்சமெனக் காருயிர்க்கு 

மன்னா சரவணதேவா . 
End : 


(க) 


தவப்பிரகா சையனிரு தாடலை மேற் கொண்டு 
சிவப்பிரகா சம்முணர்ந்த தேவ - யவத்தனுக்கிப் 
போதே பெருகருளாற் பொற்றா மரையன நின் 

றாடா சரவண நாதா . 
( த -4 .) - 

இரி , கச்சிச் சரவணதேசிகர்மீது , அவர் மாணாக்கருள் ஒருவராற் பாடப் 
பெற்றது . இந்தப் பிரதியில் மூன்று வெண்பாக்களே யுள்ளன . 


( 
ங 
) 


| 


No. 1779. சற்குருமாலை . 

SARKURUMALAI. 
Pages, 5. Lines , 10 ou a page. 

Begins on fol. 103a of the MS . described under No. 270 ,, 
Complete. 

A eulogy on Šaravaņadosikar of Conjeeveram . In a note made in the 
margin of the work it is stated that the author is Cidambarasvāmigal. 
Beginning : 

சிதம்பர சுவாமிகள் செய்த சற்குருமாலை . 
சீரணியானந்த ருத்திரர் சன்னிதி சீர் பிறங்க 
வாரண வாகம மாதிய யாருமளந்தறிய 
வூருணி நீரென யாவர்க்கு மூதி[ ப ] ( ய ) ம் வாய்ப்ப வொளிர் 
தாரணி மீமிசை வந்தாய் சரவண சற்குருவே . 
தொந்தப் பிறவியனேக மெடுத்துச் சுழன்றலுத்தே 
னந்தப் பிறவியிலின்ப மொன்றில்லை யணுவளவு 
மிந்தப் பிறவியிலின்ப நின்னாலிவணெய்தப் பெற்றேன் 
மந்தையின் மிக்க . 

வே சரவண சற்குருவே . 
End : 

தீக்கையி லக்கினித் தேவரறியத் திரவியமு 
மாக்கையு மாவியு மங் ( கை ) யில் வாங்கினை யாங்கதற்பின் , 
போக்குவரவுசெய் தாக்கையிற் போகம் பொசிப்பவர்யார் 
தாக்கிய சங்கையைத் தீர்ப்பாய் சரவண சற்குருவே . 

( க ) 


. 


( 
உ 
) 


V 


| 


1546 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( 
ய 
) 


கரணங்கொ டுன்னை நினைக்கப்புகிலவண் காணப்படாய் 
மரணப்படிவவை கேவலம் வந்து மருவுமெனக் 
கரணமபுகல் கச்சியான ந்த ருத்திர மம்புயப்பொற் 

சரணம் பிரியாதிருக்குஞ் சரவண சற்குருவே . 
Colophon : 

சற்குருமாலை முற்றும் . 
( -பு . ) - 
இது , காஞ்சீபுரம் 

சரவணதேசிகர் விஷயமாகச் செய்யப்பட்- துதி . 
சிதம்பர சுவாமிகளென்பவர் இதை இயற்றினதாக முதலிலுள்ள வாக்கியத் 
தால் தெரிகின்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது . 


No. 1780. சிதம்பரசாமிகள் துதி . 

CIDAMBARASAMIGAL TUDI. 


. 


* 


Pages, 3. Lines , 10 on a page . 

Begins on fol . 72a of the MS . described ander No. 27 : 
Oontains fuur stanzas . 

A eulogy on Cidambarasvāmigal, disciple of Kumāradēvar and the 
author of Tirupporúrsannidhimurai. 
Beginning : 

கானெனு மூரு மானெனும் பேருங் 

கரிசில்வெண் புள்ளிசே ருருவுங் , 
காட்டிடு மறியைக் காட்டியோர் மறியைக் 

கவர்பவன் போலெனைக் கவர 
மானிலத் தாரும் பேருமோ ருருவு 

மருவிடான் மருவியம் மூன்று 
மதித் ( துள ) வெனைப்போற் ( ற )ரணிவந் (தருளி 

மருவிரு பொருளிரண் டிடத்துத் , 
தானுறத் தரிப்பித் தொருபொரு ளிடையே 

தவிருமுத் ( தேச ) மா திகளுந் 
தருவிருப் பாகி மாயையுங் காட்டித் 

தவிர்த்தொரு பொருளை நா டுதன்மூன் 
றான நின் னிலையே தென்றனன் போரி 

யமர்சிதம் பரகுரு தேவ 
னழிவினின் சொரூப நா ( மு ) மென் றடி தா 

ழளவிலென் றனைக்கவர்ந் தனனே . 
End : 

இருந்த படியிருந்தா லேதுகுறை யுண்டென் 

றிருந்தபடி யென்னை யிருத்திப் - பொருந்தியுடன் 
சாரு மிருவினையுஞ் சாராமற் றானே ( த்கா ( ற்ற ) ன் 

போரி( ச் ) சித ( ம் ) பரதேவன் . 


( க ) 


TAH TAMIL MANUSCRIPTS . 


547 


( த - பு . ) - 

இது , குமாரதேவரிடத்து உபதேசம் பெற்றவரும் , " திருப்போரூர்ச் 
சந்தி திமுறை ” யியற்றியவருமாகிய சிதம் . சுவாமிகள் மீது இயற்றப்பட்ட 
துதி . இதிலுள்ள செய்யுட்கள் நான்கு . இயற்றியவர் பெயர் முதலியன 
தெரியவில்லை . இது முற்றுப் பெறவில்லையெனத் தோன்றுகிறது . 


No. 1781. சிதம்பரசாமிகள் துதி 

CIDAMBARASĀMIGAL TUDI. 
Pages , 3. Lines, 7 on a page . 

Begins on fol . 440b of the MS . desoribed under No. 1272 . 
Contains five stanzas. 

Similar to the above . Cidambaragami is said to have been the head 
of the Virasaiva Mutt at !Tirupporur . 


Beginning : 

பொய்ப்போதந் துளங்கின் மனம் மனந் 

துளங்கிற் சகம்பிறங்கும் பொலிவினோர்ந்திங் 
கெப்போது சகமன தின் மனம்போதத் 

திருத் திடுவை யெழில்சேர் முத்தி 
யப்போதுண் டென்வோதி யளவில்பவந் 

துடைத்தெனையாண் டடி சேர்வித்தான் 
சிற்போதன் முத்திவித்தாந்திருப்போரிச் 

சிதம்பரமெய்த் தேவன் நானே . 


( 
க 
) 


End : 


எங்குமாய் விரிசத் தாதியே பாச 

மிதனையோர் வதுபசு விதனுக் 
கங்கறி வளிப்ப தருட்பதி யாகு 

மாயமுப் பொருளுமோர் விடயத் 
தங்குறிற் சோன்றுந் தவிர்ந்தொரு விடயத் 

தாவுமுன் னிடையினிற் சொருப 
மங்கண்முன் னிகழு மென்றனன் போரி 

யருட்சிதம் பரகுரு தேவன் , 


இது திருப்போரூரிலிருந்த வீரசைவமடாதிபதியாகிய சிதம்பரசுவாமி 
களது தோத்திரம் இந்தப் பிரதியிலுள்ள செய்யுட்கள் 5. இது தனி 
நூலன்று . முன் பிரதியின் முதலிலு மீற்றிலுமுள்ள “ கானெனு மூரும் ” 
“ இருந்த டி ” என்னும் பாடல்கள் இதில் இடையேயிருக்கின்றன . இந்நூல் 
அபூர்ணமென்று தோற்றுகிறது , 


1548 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1782. சிவஞானமுனிவர் துதி . 

ŠIVANĀNAMUNIVARTUDI. 
Pages , 2. Lines , 6 on a page. 

Begins on fol . 440a of the MS . described ander No. 1272 . 

Two stanzas in praise of Sivañanamunivar of Tiruvávadutorai Mutt, 
who is wellknown as the author of ſivañānabbşāyam , Kāñoipparāṇam , 
eto . See also R. No. 334( a ) of the Triennial catalogue of Tamil MSS . 
for another copy of this work . 


Beginning : 


ஓவியங் காணச் சுவரிலை சுவரை 

யுற்றறிந் திடிலவை யிலபோன் 
மேவுசத் தாதி காணுறிற் சிவமும் 

விளங்குறா விளங்குறாச் சிவத்தைப் 
பாவி நீ சிவம லாதிலை யெனவே 

பரம பூரணம் விளங் குறுமென் 
றாவடு துறைசை யமர்சிவ கான 

தேசிக னறைந்தன னன்றே . 


| 


(க ) 


14 


End : 


கண்ணினாற் காணிற் சித்திரங் கையாற் 

நடவு றிற் சுவரல திலையே 
எண்ணுபொய்ப் புலனாற் காணுறிற் சகமாய் 

நணுகுமப் புலன்வழி யொழுகா 
துண்ணிறை யருளா லுற்றறிந் திடிலவ் 

வுறுசுக மகன் றுபூ ரணமே 
( ன ) (நண்ணுமென் றுரைத்தா னாவ துறைவாழ் 

நஞ்சிவ ஞானதே சிகனே . 
( கு - பு .) 


( 
2 
) 


இது , திருவாவடுதுறையில் இருந்தவரும் சிவஞான பாஷ்யம் , காஞ்சிப் 
புராணம் முதலிய நூற்களை இயற்றியவருமாகிய சிவஞான முனிவாசி துதி . 
இதில் உள்ள செய்யுட்கள் இரண்டு . செய்யுள் நடைசிறந்தது . அச்சிடப் 
படவில்லை . 


No. 1783. சிவஞான முனிவர் துதி . 

SIVARANAMUNIVARTUDI . 
Page, 1 ... Lines, 80n a page . 

Begins on fol , 71a of the US . described under No. 270 , 
Contains two stanzas, 


! 


THE TAMIL MANUSORIPTS . 


1549 


Same work as the above . 
( கு.பு . ) 

இது முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இரண்டு பாடல்களும் 
உள்ளன . 


No. 1784. சிவஞான முனிவர் துதி . 

ŠIVAÑĀNAMUNIVARTU DI . 
Pages, 2. Lines, 6 in a page . 

Begins on fol . 176a of the MS . described under No .. 83 . 
Contains the same two stanzas . 

Same work as the above . 
( கு - பு . ) 

இது முன்பிரதி போன்றது . இதிலும் அவ்விரண்டு பாடல்க ளேயுள் 


ளன . 


No. 1785 , சிவஞானமுனிவர் துதி . 

ŚIVAÑĀNAMUNIVARTU DI. 
Pages, 2. Lines , 11 on a page . 

Begins on fol. 69a of the MS . described under No. 12 : 9 . 
Same work as the above . 

The MS . described ander R. No. 331 ( e) of the Triennial Catalogins 
of MSS . , Vol . II , Part 2 has been copied from this MS . 
( கு - பு . ) 

இது மூவருடத்திய காட்லாக் 334 ( e ) நம்பர் பிரதியின் மூலப்பிரதி . இ 
தில் இரண்டு பாடல்களும் இருக்கின் றன . 


ப 


No. 1786. சிவப்பிரகாசர் ஊஞ்சல் . 

ŚIVAPPIRAKAŚAR ÚÑJAL . 
Peges, 4. Lines, 6 on a page.. 

Pegins on fol . 53a of the MS. described under No. 82 . 
Complete in ten stanzas. 

In praise of Śivappirakāśar, a learned Saiva devotee of Tiruvaņņa 
malai, who is here considered to be resting on a swing . The name of 
the author is not known ; but he refers in the last stanza to a prince 
named Venkatāoala who probably patronised him . 

102 


1 


1550 


A DESORIPTIVE CATALOGUE OF 


( 
c 
) 


Beginning : 

முந்துமறைப் பொருளாகி யெவையு மாகி 

முதலீறு மிகவாகி முதன்மை யாகிப் 
பந்தமறுத் துயிர்க்குநல மளிப்பான் ஞானப் 

பரமகுரு வடிவாகிப் பரிவு கூர்ந்து 
வந்தசிவப் பிரகாசச் சாமி பாத 

மலரடியைச் சொலுமூஞ்சன் மாலை பாடக் 
கந்தனுக்கு முன்னவனாஞ் சிவப்பிர காசக் 
கற்பகத்தின் பற்பபதங் காப்புத் தானே . 

( க) 
செம்பவளக் கானிறுவி யொளிகொள் வச்சிரந் 

திரட்டு விட்டம் போட்டுமணிப் பலகை சேர்த்துப் 
பம்புமொளி மரகதத்தாற் கொடுங்கை பூட்டிப் 

படருமொளி மாணிக்கத் தவிசு பாய்ச்சி 
யும்பர்புக ழாணிமுத்தின் வடங்கள் பூட்டி 

யொருகுமெத்தை யலங்கார வூஞ்சன் மீதி 
லம்புவியோர் புகழருணை மேவு மெங்க 

ளருட்சிவப்பிர காசகுரு வாடி ரூஞ்சல் . 
End : 

பார்வாழி விண்வாழி யுயிர்கள் வாழி 

பரமசிவனடியார்கள் பலரும் வாழி 
யேர்வாழி வேங்கடா சலம் கீப 

னெ ( ன்னா (ந்நாளும் பூவுலகி விருந்து வாழி 
கார்வாழி மறைகளா கமங்கள் வாழி 

கண்டிகை நீ றொபஞ்சாக் காமும் வாழி 
சீர்வாழி சன்னிதிச்சங் கமர்கள் வாழி 
சிவப்பிரகா சையன்சே வடிகள் . வாழி . 

( க 0 ) 
( 5 - பு .) -- 

இது .திருவண்ணாமலையிலிருந்த சிவப்பிரகாசர் என்னும் பெரியாரது 
துதி ரூபமான தொரு ஊசற்பிரபந்தம் , காப்பு , வாழ்த்தும் உள்படப் பத்துச் 
செய்யுளாவாயது . இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . செய்யுள் நடை 
சிறந்தது . அச்சிடப்படவில்லை . 

இறுதியிலுள்ள வாழ்த்துச் செய்யுளால் வேங்கடாசல மென்னும் பெய 
ரையுடைய ஒரு பிரபு இந்நூலாசிரியர்க்கு உதவி புரிந்தவனென்று ஊகிக்கக் 
கிடக்கிறது . 


> 


t 


த 


. 


No. 1787. ஞானப்பிரகாசர் தோத்திரம் . 

ÑANAPPIRAKĀŚAR TÕTTIRAM . 
Pagas , 55. Lines , 7 on a page. 

Begins on fol . 9a of the MS . described under No. 1294 . 
Complete in one hundred and two stanzas. 


k 


THE TAMIL MANUSORIPTA . 


1551 


A enlogy on Ñănapprakāśar, the head of the Saiva Mutt at Triova 
lore. He is conceived as Siva himself and the means of attaining sal 
vation by the worship of Śiva are described herein . 
Beginning : 

சித்தி தருநாதன் தெனக [ J ] ( ம ) லை வாழ்நாதன் 
பத்திதரு நாதன் பர நாதன் - முத்திப் 
பெருநாதன் ஞானப் பிரகாச னுண்மை 
தரு நாதன் சற்குரு நா தன் . 
பரம ரகசியத்தைப் பாழான வாயா 
லிரவுபக லெந்நேர மின் றிக்- குரனெரியக் 
கூப்பிட்டுங் காணுமோ கோழைமட நெஞ்சேமால் 

பூப்பிட்டுங் காணாப் பொருள் 
End : 

ஐந்தறிவார் கண்டாலு மாரேனுஞ் சொற்றாலு 
மெந்த விருப்பு வெறுப் பேய்ந்தாலும் - சிந்தையே 
பார விசாரத்தைப் பண்ணாதே யேதேனுந் 
தீர விசாரித்துச் செய் . 

( காக ) 
தில்லைவனங் காசி திருவாரூர் மாயூர 
முல்லை வனங் கூடல் முதுகுன்ற - நெல்லைவனங் 
காஞ்சிகழுக் குன்ற மறைக் காடருணை காளத்தி 
வாஞ்சியமென முத்தி வரும் . 

( 
நன் கருத்தே தென்கமலை ஞானப் பிரகாசனே 
யென்கருத்தை யுன்கருத்தென்றே - மே - லென் கருத்தை 
யென்கருத்தென் றெண்ணி யான்பட்ட துன்பமெலா 
முன் 

வறியும் . 

( ளக ) 
Colophon : 
சாதாரண ரூ வையாசிமீ 20 உ எழுதி நிறைந்தது . 

மு ( த்து ) ( ற்று ) ம் . 
( த.பு.) - 

இந்நூல் , திருவாரூர் ஞானப்பிரகாசர் விஷயமானது . அவரைச் சிவபெரு 
மானாகவே பாவித்துத் துதிக்கப்பெற்றதுடன் , சிவபெருமானை வழிபட்டு உய் 
யுமுறைமையையுங்கூறுவது . காப்புச் செய்யுளுடன் நூற்றிரண்டு வெண் 
பாக்களையுடையது . இயற்றியவர் ஞானப்பிரகாசரின் சிஷ்யர்களுளொருவ 
ரெனத் தோற்றுகிறது . செய்யுள் நடை நன்றாகவிருக்கிறது . இந்தப்பிரதி 
யில் முற்றுமுள்ள து . 


( 
m 
) 


. 


O 


. 


No. 1788. தவப்பிரகாசர்துதி. 

TAVAPPIRAKAŚARTUDI. 
Pages, 8. Lines, 10 on a page. 

Begins on fol. 81a of the MS . described under No. 270 . 
Complete . 

Sane work as that described under R. No. 293d of the Triennial 
Catalogue of MSS . Vol. II . 

1024 


1552 


A DESORIPTIVE CATALOGUE OF 


After the ent of this work , there are three additional stanza , in 
praise of Tavappirakāśar. 
( த - பு .) - 

இது மூவருடத்திய காட்லாக் 293 ( d ) நம்பர் பிரதி போன்றது . இதில் 
இந்நூல் முற்றும் இருக்கிறது . 

து பூர்த்தியானவுடன் ஷயார் பேரில் பாடல் மூன்றுள்ளன . 


. 


வள 


No. 1789. திருஞானசம்பந்தர் துதி . 

TIRUÑĀNASAMBANDARTUDI, 
Substance, palm -leaf. Size , 11+ x1 inches . Pages, 37. Lines , 4 on a pags . 
Character , Tamil. Condition , injured. Appear inca, old . 

Begins on fol . 1 ? a . The other works herein are : Aigalamman padi 
kam la . Tiruñanasambandar Tóttira Kirttanai 7a . Kapālīsvarar 
Kirttanai 18a . 
, Complete in ten stanzas . 

A eulogy describing the leading incidents in the life of Tiruñāna 
sambandar of Sirkāli, one of the 63 Tamil Saiva devotees and the 
author of a portion of the Tēvåram . 
Beginning : 

திருஞான சம்பந்தசுவாமிகள் பேரில் துதி . 

ஆசிரியவிருத்தம் . 
சீர்வளருங் காழியில்வாழ் கவுணிய கோத்திரச் 

சிவபாத விருதயருஞ் சிறப்பின் மிக்க 
வேர்வ ரும் பகவதியார் தாமுஞ் செய்த 

வெண்ணரிய தவப்பேற்றா லின்புற் றிந்தப் 
பார்வளர வாதிரை நா ளவதரித்துப் 

பருவமூன் றதனிலுமை பாலுண் டோங்கும் 
பேர்வளரு ஞானசம் பந்த ரென்னும் 

பிள்ளையார் கழலிணையைப் பேணி வாழ்வாம் . 
End ; 

திரு நல்லூர்ப் பெருமணம்வாழ் நம்பாண் டார் முற் 

சென்னாந் தரங்கடொறுஞ் செயுந்த வத்தாற் 
றரும்புதல்வி தனை மணந்தக் கோலத் தோடுந் 

தந்தை தாய் மனைவிசுற்றஞ் சாரு மன்பர் 
விரும்பியுடன் வந்திடவப் பெரும ணத்தார் 

மெய்ச்சோதி யுடன் கலந்து விளங்கு மெங்கள் 
பெருவாழ்வாம் ஞானசம் பந்த ரென்னும் 

பிள்ளையார் கழலிணையைப் பேணி வாழ்வாம் . 
( த-4 . ) - 

இது சைவசமயாசாரியருள் ஒருவராகிய திருஞானசம்பந்தமூர்த்தி நாய 
னார் விஷயமானது . அவர் பிரந்தது முதல் முத்திபெற்ற திறுதியாகவுள்ள 
வரலாற்றையும் இடையே அவர் செய்த பல அற்புதச் செயல்களையும் சருக் 
கிக் கூறும் பத்து ஆசிரிய விருத்தங்களாலாயது . செய்யுள் நடை சாதாரண 
மானது . இயற்றியவ ரின்னாரென்த் தெரியவில்லை . இந்நூல் இந்தப் பிரதி 
யில் பூர்ணமாகவுளது . 


( 
க 
) 


T 


* 


THE TAMIL MANUSCRIPTS . 


1553 


No. 1790. திருஞானசம்பந்தர் தோத்திரக்கீர்த்தனை . 

TIRDŽĀNASAMBANDAR TÓTTIRAKKIRTTANAI. 
Pages , 10. Lines , 4 on a page . 

Regins on fol . 7a of the MS . described under No. 1789 . 
Complete. 

Similar to the above. The mind is addressed herein with a view 
to worship Tiruñánasambandar , 
Beginning : 

திருஞான சம்பந்தர்) சுவாமிகள் சரித்திர தோததிரம் விருத்தம் . 
இருநிலத்தி லுறுமளவு மெண்ணரிய பெருஞ்செல்வ மெய்திப்பின்னர் 
அருமறைகள் புகழ்கயிலை யத்தனடி நீழலின்கண் ணமரச்செய்யும் 
திருவளருங் காழியில்வாழ் திருஞான சம்பந்தர் சீரைப்பாடி 
யுருகியவன்புட னன்னோர்பொற் கழலையேத் துவையேலுன்னு ணெஞ்சே. 

கீர்த்தனை . 
இராகம் - க்லியாணி - ஆதிதாளம் . 

பல்லவி . 
ஞானசம்பந்தர் திருவடிபூசித்தால் , நன்மைபெற் 
அய்யலாம் --நெஞ்சே. 

அனுபல்லவி . 
வானளாவிய சோலை மாடமாளிகைசூழும் 
வளமும் பன்னிருபேரு மருவும் சீகாழிவாழும் 

( ஞான ) 
ச [ p ] (சணங்கள் . 
பார்புகழ் மறையோரீர் கவுணிய கோத்திரச் சிவ 
பாதவிருதயரும் அவர் பத்தினியாம்பக வதியாருஞ் , 
செய்தவப் பயனாவண்டத்தவரும் , 
ஆர்வமுறவா திரை நாளிலுதித்தந்த ஆண்டுமுதல் 
மூவாண்டில் அன்னையுமையாள் தந்த , பேர்வளர் 
ஞானப்பா லருந்திச்சிவானந்தப் பெருமான்பாற் 

கோலக்காவிற் பொற்றாளம் பெற்றுவந்த ( ஞான சம்பந்தர் ) 
End : 

திருமயிலையிற்சிவ நேசச்செட்டியார் முன் 
செய்தவக்கொடியொன்று சர்ப்பந்தீண்டவரங்கத்தை 
மீண்டும் பூம்பாவையாச் செய்தப்பதியையகன்று 
பெருமண நல்லூரில் நம்பாண்டாரெனுமொரு 
பெரியோர் பெண்ணை மணம் புரிந்த பின்னதில்வரு 
மிருவினையாகாதென் நவரோடின்பந்தரு 
மெந்தைசபாநாதரிணையடி சேர்திரு ஞானசம்பந்தர் 
திருவடி பூசித்தால் நன்மை பெற்றுய்யலாநெஞ்சே . 

திருச்சிற்றம்பலம் . 


1554 


A DESORIPTIVE CATÁLOGUË of 


( சூ -4.) - 

இது சைவசமயாசாரியராகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் விஷய 
மானது . அவர் பிறந்தது முதல் முத்திபெற்ற வரையுள்ள சரித்திரத்தைச் 
சுருக்கமாக அமைத்து , அவரைப் பூசித்தால் நன்மை பெறுவாய் என்று 
மனத்தைப் பார்த்து ஒருவர் சொல்வதாகச் செய்யப்பட்டுள்ளது . கீர்த்தனை 
என்னும் இசைப்பாட்டாவாயது . கீர்த்தனை தொடங்குமுன் , அவரைத் 
துதிப்பதால் வரும்பயனை யுணர்த்தும் ஆசிரியவிருத்தமொன் றுளது . 
தப் பிரதி பூர்த்தியுடையது . 


No. 1791. திருத்தொண்டர் திருநாமக்கோவை . 

TIRUTTOŅDAR TIRUNĀMAKKOVAI . 
Pages, 3. Lines , 8 on a page. 

Begins on fol . 184a of the MS . described under No. 304 , 
Complete. 

A stanza embodying the names of the 63 Tamil Saiva devotees by 
Sivañānaiunivar of Tiruvävaďuturai. The work has been printed. 
Beginning : 

( காப்பு ). 
மெய்யன்பர் நா ( ம ) மெல்லாம் வெவ்வேறு போற்றிடவைங் 
கையன் றிருவடியே காப்பு . 

( நூல் ) . 
தில்லைவாழந்தணர்கள் சீர்நீல கண்டனா 
ரில்லை யளித்த வியற்பகையார் - தொல்லை 
யிளையான் குடிமாறன் மெய்ப்பொருளார்க்கென்று 
மிளையா விறன் மிண்டரென்ப - வளவுமமர் 
நீதி யெறிபத்தர் நீண்டபுக ழேனாதி 

நாதர் திருக் கண்ணப்பர் நன்கலையர் - மேதக்க 
Find : 

சிந்தனை செய்திந்தத் திருநாமக் கோவைதனை 
மந்திரமாக்கொண்டு மயிர்சிலிர்ப்ப . --நைந்துருகி 
மெய்யன்பா வென்றும் விளம்பப்பெறுவார்கள் 
கைதவமும் புல்லறிவுங்கற்பனையு - மையலுந்தீர்த் 
தத்துவிதா னந்த வகண்ட பரிபூரணத்து 

ணித் தியமா வாழ்வார் நிசம் . 
Colophon :: 

குருபாதமே துணை . 

திருச்சிற்றம்பலம் . 

மார்கழிமீ உஉ முற்றும் . 
(் - பு . ) - 

இஃது , சிவனடியார்களாகிய நாயன்மார்களனை வர் பெயரையும் வரிசை , 
யாகக் கூறும் ஒரு கலி வெண்பா , இதனை யியற்றியவர் திருவாவடுகரைச் 
சிவஞான முனிவர் . அச்சிடப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரதி பூர்த்தியுடை 


* 


fHE TAMIL MANTSURIPTS. 


1555 


No. 1792. இட்டகாமியமாலை . 

ITTAKAMIYAMALAI .. 
Substance , palm - leaf, Size , 12 x 1 inches . Pages , 32. Lines , 5 on a 

page . Character , Tainil. Condition , slightly injured . Appearance , 
old . 
Incomplete. 

Same work as that described under R. No. 328a, which is only a 
copy made from this one . 
( த - பு. ) 

இது மூவருடத்துக் காட்லாக்கின் 3280 நம்பர் பிரதியின் மூலப்பிரதி . 
இந்நூல் அதிலுள்ள அளவே இதிலும் உள்ளது 


No. 1793. குருமொழிவெண்பா. 

GURUMOLIVENBA , 
Pages, 6. Lines, 6 on a page . 

Begins on fol . 17 la of the MS . described under No. 250 . 
Complete , 

A treatise bearing on Advaita Vēdānta containing 13 stan zas in 
Veņbă metre, in which a Guru imparts spiritual wisdom to his disciple . 
Two stanzas of Pattinattu Pillai are incorporated in this work . 
Beginning : 

குரு மொழிவெண்பா . 
முப்பாழும் பாழாய் முதற்பாழ் வெறும் பாழா 
யப்பாழு மாதியந் தம்பாழா - டப்பாழே 
சும்மா [ J ] ( வி ) ருக்கச் சுகந்தா( ?) யே குருவே 
யம்மா [ J ]( வி ) னிப்பிறவா மல் . 

( க ) 
நானிருந்த பாழ்மனையை ( னா ) ( நா ) ள்ளவே கைக்கொண்டாய் 
நீயிருந்த பாழ்மனைனய ரீதந்தாய் - நேரே 
கடக்க ( க் ) குதிக்கக் கால மாண் டடையக் 

[ கு ] ( கொ ) டுக்கப் பிறப்பான் குரு . 
End : 

காசித் துறையைக் கரைகடந்து காணாமல் 
வாசியைக் கொண்டாட மாட்டாமல் - பேசித் 
தலை வள ( ர் ) த்துக் கூத்தாடி ( த் ) தாவடங்கள் பூண்டு 
அலைவதினா லென்னா மடா . 

( யங ) 
( 5-4. ) 

இது , அத்வைத மதத்தைச் சார்ந்ததெனத் தோற்றுகிறது . இதில் , குரு , 
தன்னுடைய சீடனுக்கு ஞானமார்க்கத்தை உபதேசித்து நல்வழிப்படுத்துவ 
தாகக் கூறப்பட்டுள்ளது . பதின்மூன்று வெண்பாக்களடங்கியது . 


1556 


À DESCRIPTIVE CATALOGUE OÈ 


லுள்ள “ ஆரூரரிங்கிருக்க " ( ஆவியொடு காய மென்னும் வெண்டாக்களிர 
ண்டும் பட்டினத்தார் பிரபந்தத்தைச் சேர்ந்தன . நடை நன்றாகவுள்ளது . 
இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . 


No. 1794. கோயில் நான்மணிமாலை . 

KOILNANMANIMALAI .. 
Pages, 72. Lines , 10 on a page . 

Begins on fol, la of the MS , described under No. 1143 ante . 
Complete. 

A eulogy on God Šiva worshipped under the name Națarāja in the 
shrine at Cidambaram : by Pattinattu Pillai . The work has been 
printed . 
Beginning : 

திருச்சிற்றம்பலம் . சிதம்பர நான்மணிமாலை . 
பூமே லயனறியா மோலிப் புறத்ததே : , 
நாமே புகழ்ந்தளவை நாட்டுவாம் -- பாமேவு : 
மேத் துகந்தான் றில்லை யிடத்துகந்தா னம்பலத்தே 
கூத்துகந்தான் கொற்றக் குடை .. 


End : 


சதுமுகன் மந்தைக்குக் கதிர்விடு கடவு 
ளா ( M ] [N ) கொடுத்த பேரருள் போற்றி 
முயற்சி கொடு பணிந்த வியக்கர்தங் கோனுக்கு 
மா நிதி யிரண்டு மானாப் பெருவளத் 
தளகை யொன்றுந் தளர்வின்றி நிறுவிய 
செல்வங் கொடுத்த செல்வம் போற்றி 
( * 
தில்லை மாநகர் போற்றி தில்லையுட் .. 
செம்பொ னம்பலம் போற்றி யம்பலத் : . ! 
தாடு நாடகம் போற்றி யென்னாங் 
கென்றும் போற்றினு மென் றனக் கிறைவ . 
( யா ) ( வா ) ற்றுசி ( ல் )லேன் போற்றி யாயினும் 
போற்றி போற்றி [ 4 ]( பொ ) லம்பூ வடிக்கே. 


* 


. 


( 40 ) 


Colophon : 

நான்மணிமாலை கனகாசலம் எழுதி முடிந்தது முற்றும் . 
( த - ) 

இது சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் நடராசப்பெருமான் விஷய 
மானது . பட்டினத்துப் பிள்ளையார் இயற்றியது . மிக அழகானது . அச்சி 
டப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரதியில் பூர்ணமாக இருக்கிறது , 


THE TAMIL MANUSCRIPTS . 


1557 


No. 1795 சச்சிதானந்தவிளக்கம் 

SACCIDĀNANDAVILAKKAM 
Pages, 10. Lines, 6 on a page : 

Begins on fol. 151a of the MS . described ander No. 250 . 
Complete.. 

A treatise laying down that due meditation accompanied with a 
certain posture is conducive to the realization of Brahman . The name 
of the author is not known . 


Beginning : 

சச்சிதானந்தவிளக்கம் , 
ஓங்கார மாவதென வென்று கே [ ழ்க் ( ட் ) கி - 

லுகாரமொன றகாரமொன்று மகாரமொன்று 
பாங்காக நின்றிடு [ ம் ] மே பி [ m ] ( r ) ணவ மாச்சு 

பாரிருந்த கருவா லோ வாசான் சொல்வான் 
வாங்காத வகாரமது காரத்திற் சேர்ந்து 

மன்னி நின்ற ( d ) ( வி ) டமல்லோ மகாரமாச்சு 
தாங்காதே நின் றுரைக்க( க் ) கேசரியைக் காட்டுஞ் 

சச்சிதானந்த மென்ற மவுனந்தானே . 
End ; 

முறையாகத் தானென்ற ( ய ) ( வ )ரசை போக்கி 

மூதண்ட வேதாந்த சாத்திரத்தை ( ப் ) பார்த்து 
நிறையாக மனமொன்றா வறிவிற் சேர்ந்து 

நி ( ற் ) ( ர்க் ) குணத்தின் வீதியிலே நொந்துகூடி 
மறையாக நின்றதொரு கேசரியைக் கண்டு - 

மனமொட்டிக் கலந்ததிலே தானே தானாய்த் 
துறையான விரவுபகல ( த்தா ) ( ற்ற ) உல்லோ 
சொல்லவா ஞானியெனச் சொல்லலாமே . 

( 
( த-4 . ) - 

இந்நூல் ஞான விஷயமானது . கேசரி யென்னும் முத்திரையைக்கூடி 
மவுனமாக இருப்பின் சச்சிதாநந்த ஸ்வரூபமாகவுள்ள பிரமத்தை எளிதில் 
அறியலாம் என்று கூறுவது . பத்துப் பாடல்களாலாகியது . இயற்றியவ 
ரின்னாரெனத் தெரியவில்லை . இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


( 
ய 
) 


No. 1796. சட்டைமுனி நாயனார் ஞானம்வெண்பா 

ஆத்திசூடி 
SATTAIMUNINĀYANĀR ÑĀNAMVEŅBĀ ĀTTISODI. 
Pages , 8. Lines , 6 on a page . 

Begins on fol . 52a of the MS . described under No. 802 . 
Incompl- ete ; contains 28 stan zas only. 


1558 | 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


* 


* 


Same work as Attisudivepba described under I. No. 175 ( m ) and 
280 ( e ) of the Triennial Catalogue of MSR . 
( 3-4 ) 

இந் நூல் மூவருடத்திய காட்லாக் 175 m ) , 280 ( 6 ) நம்பர்களில் 
சூடி வெண்பா " என்னும் பெயருடன் வந்துள்ளதே . இதன் தலைப்பில் 
சட்டைமுனி நாயனார் ஞானம் வெண்பா - ஆத்திசூடி யென்று குறித்திருப்ப 
தால் அப்பெயரால் வெளியிடப்பட்டது . இந்தப் பிரதியில் 28 வெண்பாக்கள் 

ஆதலின் முற்றுப்பெறவில்லை . 


உள . 


No. 1797. சித்திரவெண்பா. 

CITTIRAVENBA . 
Pages , 13. Lines, 6 on a page . 

Begins on fol , 164a of the MS . described under No. 250 . 

Complete in 29 stanzas of Venba metre . A treatise bearing on Saiva 
Vedanta . The name of the author is not given . 


( க ) . 


Beginning : 

அத்தி முகனே யறுமுக வன் துணைவா 
வெ [ த்தி ) ற்றி ) விநாயகனே விண்ணப்பம் - நித்தியமாய் ) ( தம் ) 
பரத்தி லடையாமல் பாழ்போன ( னா ) ( நா ) லு 
மறித்தெட்டுட் சேரவே வை . 
வைப்பா யி ( று ) ( ரு ) தயத்தில் மாறத் தியானமது 
செப்பாப் பொருளாந் திருவடியை - முப்பாழ் 
கடந்த பொருள்மூவங் காரணமா ( மாய் ) க் கினைமேல் 
அடர்ந்து நடங் கண்டிரு நீ யங் ( கே ) ( கு ) . • 

( உ ) 
End : 

மெய்யாய்ப் பிரணவத்தை மேவிப் புணர்வோர்க்கு 
அய்யமறுத் தானந்த மாக்குமே - உய்ய 
மனஞ்சென் றடைந்து ( ? ) மாறாத் தியானமா 
யினஞ்சேர்ந்து நின்ற [ J ] வி ) டம் . 

( உ அ ) 
[ I ] ( இ ) டமான மூலத் தெழுந்தசுட ராகி ( க் ) 
குடவயிர னின்ற குறைகே ( ளு )( ள் ) - அடைய 
விழுங்கி வரும்பிறவி வேரறுத்து விட்டான் 
அழுங்காத வத்தி முகன் . 

குருவே துணை . 
( த - பு .) - 

இந்நூல் சைவ வேதாந்த விஷயமானது . அந்தாதித் தொடையிலமை 
ந்த இருபத்தொன்பது வெண்பாக்களை யு , டையது. நூலாசிரியர் இன்னாரெ 
னத் தெரியவில்லை . இந்தப் பிரதியில் முற்றுமிருக்றது . சிற்சில விடத்துப் 
பிழையுமுண்டு. 


1559 


THE TAMIL MANUSCRIPT3 


No. 1798. ஞானவம்மானை . 

NANAVAMMANAI . 
Pages , 7. Lines , 8 , 9 to a page. 

Begins on fol, 16a of the MS . described under No. 1061 . 
Complete in 32 stanzas . 

A treatise on śaiva religion setting forth that the body and 
such other things are un real and that spiritual knowledge alone is real 
The name of the author is not given . 
Beginning : 

குஞ்சரக் கன் றினைக் கும்பிட்டே னம்மானை 
கொள்ளைப் பிறப்பைக் குலைத்திட்டேனம்மானை 
யஞ்சினேன் வஞ்சப் பிறப்பினுக் கம்மானை 
யாகம் போய்க் கூற்றுவ னானதே யம்மானை . 


( 
க 
) 


தன்பாதஞ் சென்னிமேற் றந்தான்கா ணம்மானை 
தான்மேலிட் டெவ்லாமுந் தானானானம்மானை 
என்போதங் கீழிட் டிறப்பித்தா னம்மானை 
யான்டோன தென்னிலே யேகாந்தி யம்மானை . 


( 
எ 
) 


End : 


சேரச் சிவமாகி வேறற்றே னம்மானை 
சித்தாகி வெற்றட வானேன்கா ணம்மானை 
பாரப் பிர [ வ ] ( 

பஞ்ச நீ ( ற்றே ] ( த்தே ) ன்கா ணம்மானை 
பரானந்த வெள்ளம் படிந்தேன்கா ணம்மானை . 


( உக ) 


தேசிகன் றித்திரிப் போ தொணா தம்மானை 
தேசிக னம்மானை யான்கண்ட தெய்வமும் 
மாசிலா மெய்கண்ட தேவன் கா ணம்மானை 
யம்மானை யம்மானை யம்மானை யம்மானை , 


( உ ) 


Colophon : 

ஞானவம்மானை முற்றும் . 

கச்சியப்ப தேவனடி யுச்சியுளம் வைப்பாம் . 
( த - பு . ) 

இது சைவசமயத்தைச் சார்ந்தது . உடல் முதலியன பொய்ப்பொருளெ 
ன்றும் , உணர் வொன்றே உண்மைப் பொருளென்றும் , அறிவுடை யொரு 
வன் தன்னனுபவத்தாலுணர்ந்து , எனை யோர்க்குக் கூறுவதாக இந்நூ 
வமைந்துள்ளது . காப்பு உட்பட முப்பத்திரண்டு பாடல்களை யுடையது . 
நூலாசிரியர் இன்னாரெனத் தெரியவில்லை . இந்தப் பிரதியில் இது முற்று 
மிருக்கிறது . 


1560 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1799. திருமயிலைக் கபாலீசர்தோத்திரக்கீர்த்தனை . 

TIRUMAYILAI KAPALISARTÕTTIRAKKİRTTANAI. 
Substance , palm - leaf . Size , 11+ x 1 inches . Pages , 3. Lines , 4 on 

a page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 

Begins on fol . 180. The other works herein are Angālammai 
padikam la , Tiraianasambandartittirakkirttanai 7a . Tirubanasam 
bandartadi 13a . 

Complete . 

A eulogy on Kapālēsvara, a form of Śiva , worshipped in the shrine 
at Mylapore. In the eulogy the grace of Siva as shown to the four 
Saiva devotees is indicated . 


Beginning : 


திருமயிலைக்கபாலீசர்பேரில் கீர்த்தனை . 


இராகம் - ஆனந்தபைரவி . 

( பல்வவி . ) 
சூலபாணியர் கபாலீசர் - இவர் - தொண்டர்களுக்கு மகா நேசர் . 

( அநுபல்லவி . ) 


- 


ஞாலமெல்லாம்புகழுந் திருமயிலாபுரி 
நண்ணுங்கற்பகவல்லி - நாயகராந்திரி 

சூலபாணியர் . 
( சரணங்கள் .) 
மெய்யன்பரெனும் வாதவூரருக்காய் - மேவருள்ளங்களிகூரச் 

செய்யுந்திருவிளையாட்டெல்லாமறிவீர்களே , . 
பொய்யல விவரால் மெய்ப் போதம் பெறுவீர்களே 

சூலபாணியர் . 


End : 


திருஞான சம்பந்தமூர்த்தி - உள்ளந் 

தெரிந்தவரெண்ணமெலாம்பூர்த்தி 
பரிவாயியற்றிப்பூம் - பாவைக்கிரந்தாரே 

பெருஞ்சீர்வாயிலார்முத்தி பெறவிடைமேல்வந்தாரே . 


சூலபாணியர் கபாலீசர் - இவர் - தொண்டர்களுக்கு மகா நேசர் . 


( த - பு . ) 


இது மயிலாப்பூரிற் கோயில் கொண்டிருக்கும் கபாலீசுவரமூர்த்தி விஷய 
மான தோத்திரம் . . ஈசுவரன் , சைவசமய குரவர் . நால்வருக்கும் அருளிய 
தன்மையை வியந்து தோத்திரஞ் செய்யப்பட்டுளது . • கீர்த்தன மென்னும் 
இசைப்பாட்டாலாயது . இயற்றியவர் பெயர் முதலியன தெரியவில்லை, 
இந்நூல் இந்தப் பிரதியில் முற்றுமுள்ளது . 


THE TAMIL MANUSORIPTS , 


1561 


( 
க 
) 


No. 1800. திருமூலர் தியானக்குறிப்பு . 

TIRUMŪLARDHYĀNAKKURIPPU . 
Pages, 14 , Lines , 7 on a page . 
Begins on fol . 130a of the MS . dcscribed under No. 250 . 
Describes the self - realization of Tirumūlar as the resalt of contem 
plation . Of the 2- stanzas , one stanza , viz. , the first alone is found in . 
the printed edition of Tirumandiram of Tiramūlar ; the other stanzas 
are not found therein . 

Complete , 
Beginning : 

நாட்டமிரண்டும் நடுமூக்கில்வைத்திட 
வாட்டமுமில்பை மனைக்குமழிவில்லை 
யோட்டமுமில்லை யுணர்வில்லைத்தா ( நி ) ( னி ) ல்லை 
தேட்டமுமில்லை சிவ ( நி ]( னி )வனாமே . 
நாமே கண் ( ணி ) [ 0 ] ரண்டு தாசிங ( E ) ( னி ) வைத்துப் 
போமேயறிவைப்புரூ( மை ( ய் ) யந் தாபித்து 
ஓமே பிருக்க வுலகெல்லாந் தன்னுள்ளாந் 
தாமேசிவமல்லால் தனித்தசிவமில்லையே , 

( உ ) 
End : 

வைத்த திருவடிவாழு மென்னுச்சிமேல் 
நித்தலுமங்கே நி ( ன ]( னை ) வைக்கொளுவிட 

விட ( ச் ) 
சித்தந்தெ ( N ) [ O ] ந்து சிவமயமாய் நின்றங் 
கத்தனை ( க ) கண்டேனாங் காரமாண்டு( 6 ]( _ ) தே . 

( உ.எ ) 
ஆங்காரமாண் ( 6 ] ( _) து புத்தி மனமொன்றாய் ( ச் ) 
சாங்காவ 

நாய்வீட்டில் சடைக்குற்றெறும்பு போல் 
ஓங்கார மூலம் விட்டுச்சியினுட்கொண்டு 
நீங்காமற்கொண்டு நிற்( க் ) கும் நயன மே . 

( உ.அ ) 
Colophon : 

திருமூலர் தியானக்குறிப்பு திருமந்திர முற்றும் . 
( த- பு . ) - 
இந்நூலுக்கு , திருமூலநாயனார் தியானக்குறிப்பு என்று பெயரிடப்பட்டுள் 

ஆயினும் இதன முதலிலுள்ள நாட்டமிரண்டு மென்னும் செய்யுள் 
ஒன்றே திருமந்கிரத்தில் ( அச்சிட்ட நூலில் ) காணப்படுகிறது . மற்றை இரு 
பத்தேழு செய்யுட்களும் காணப்படவில்லை . ஆயினும் செய்யுளை நன்கு 
ஆராய்ந்தால் திருமூல நாயனார் வாக்கென்றே சொல்லவிடமுண்டு . 
தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக்கிறது 


ளது . 


No. 1801. நொலைக்குமாரசுவாமிதோத்திரம் , 

NELLAIKKUMĀRASUVĀMITÕTTIRAM . 
Pages , 10. Lines, 7 on a page . 

Begins on fol. 94a of the MS . described under No. 83 . 


1562 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


A eulogy on Nellaikkumārasuvāmi, a śaivă Guru who presided over 
the Iśâna Mutt ( attached to Tirnvăvadutupai Mutt) in Tinnevelly. The 
name of the author is not given . 

Complete in 13 stanzas . 
Beginning : 

சீர்தங்கு நின்னடித் தொழும்புசெய் தகண்டமாய்ச் 

செறிந்தபா வெளியி னூடு , 
தெவு ] (விட்டாத பேரின்பம் வாய்மடுத் தருந்தியே 

தேக்கிட்டிருக்குமடியார் 
எர்தங்கு செல்வக் குழாத்தோ டிருந்தி நா 

னிருவினைக் கட்ட றுத்து 
னேகாந்த ஞான நிராலம்ப வாரியை 

யினிதுண் டிருப்ப தென்றோ 
வார்தங்கு கொங்கை கௌவுரிமுன் பசுவான 

வடி வந் தவிர்த்தணைத்த 
மாசிலா மணியெங்கண் ஞான தேசிகனுரை) ( m ) யு 

மருமலர்ச் சோலைவேலி 
நீர்தங்கு கழனிசூ ழாவடு துறைக்குள் வளர் 

நெல்லைக் குமாரசுவாமி 
ரித்தபரி பூரண வகண்டவடி வாய் நின்ற 
நிற் ( ன் ) மலா நந்தகுருவே 

( க j 
End : 

உன் பெருங் கருணையை மறந்துமல மயமாகி 

யொளியிழந் கறிவுமாழ்சி 
யுமிமூடு நெல்லெனக் களிம்புதோய் செம்பென்ன 

அவருடை யளக்க ரென்ன 
வன்பெரும் பாந்தள்வாய் மணியெனத் தீயுண்ட 

வல்லிரும் பென்ன நாளு 
மறைவுண்ட வென்னையுங் கருணையாற் சகவத்தில் 

வருவித்து வினை வயத்தால் 
இன்பதுன் பங்களைத் துய்ப்பித்து மலபாக 

மெய்துமா றறிந்து குருவா 
யெழுந்தருளி வந்து திரு வடி சூட்டி ஞான நிலை 

யிதுவென்று காட்டியாண்ட 
நின் பெருங் கருணையினை யென்னென்று சொல்லுகேன் 

நெல்லைக் குமாரசுவாமி 
நித்தபரி பூரண வகண்டவடி வாய் நின்ற 
நி [ ] ன் ) மவா நந்தகுருவே . 

( ய ) 
- மருண் மூடிக் கதியிழந்து ச ( ]ைமய நூலின் 

வழிபிதற்றித் திரிந்துழலு முயிர்களெல்லா 
மிருணீங்கிக் கண்விழிப்பச்னசவ வாய்மை 

யெழிவ்பெருகத் தென் றுறைசை நமச்சிவாயன் 


TAE TAMIL MANUSCRIPTS . 


1563 


பொருண்டும் புகழ் விளங்கப்புலவர் போற்ற ( ப் ) 

பூவுலகி வவதரித்த ஞானபானு 
தருணீடும் புகழ் நெல்லைக் குமாரசுவாமி 

செய்யதளிர் ( ச் ) சீறடியெஞ்சிரமேற் கொள்வாம் . 


( க ) 


* 


செங்கனிவாய்க் குறுங்கையு ந்திருமுகமண் 

டலத்தழகுஞ் சிவந்த தாளும் 
பொங்கியருள் பழுத்தனைய நயமொழியுஞ் 

சிவவேடப் பொலிவு மாகி ( க் ) 
கொங்கலர் பூம் பொழில்புடைசூழ் துறைசை நகர் 

வருநெல்லைக் குமாரசுவாமி 
மங்கலமா யிருந்தருளுந் திருக்கோல 
மறந்தாலு மறக்கொ ணாதே . 

( கூ ) 
குருவே துணை . 
( த . பு . ) - 

இந்நூல் நெல்லைக் குமாரசுவாமி என்பவரது தோத்திரரூபமாக அமை 
ந்தது . நெல்லைக்குமாரசுவாமி , நித்தபரிபூரண வகண்டவடிவாய் நின்ற 
நின்மலானந்த குருவே என்பதை மகுடமாக உடைய பத்துப் பாடல்களும் , 
வேறு மூன்று பாடல்களுமாகிய பதின் மூன்று பாடல்களாலாகியது . இவர் 
திருநெல்வேலியில் ( திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த ) ஈசான மடத் . 
தில் இருந்தவரென்று தெரிகிறது . இந்நூலாசிரியர் இன்னாரெனத் தெரிய 
வில்லை . இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 

No.1802 பல தேவர்கள் துதி . 

PALA DĒVARKAL TUDI . 
Pages , 7. Lines, 10 on a page . 

Begins on fol . 74a of the MS . described under No. 270 . 
Contains 10 stanzas . 
A eulogy on Dakşiņāmūrti, Tirumūladēvar and Subrahmanya . 

The work may more appropriately be called Müvartudi . 
Beginning : 

மணிகண்டா நின்னை மருவடியேன் பாசப் 
பிணிகண்டா வாவென்று பேராய் - நணி நின்றாற் 

பண னென்னாமம் பொருந்தாதவைக் குளவாம் 
பேரறிவும் போமே பிரிந்து. , 

( க ) 
End : 

பணிகைக்குக் கங்கண மாக்கொண்ட சங்கரன் பாலுதித்தோன் 
றணிக்கைக்கு நாயகனாகிய சண்முகன்றன்னை நெஞ்சே 
யெணிகைக்குவித்திரந் தேத்திநின்றாடி யிறைஞ் சுவையேல் 

மணிகைக்கு வந்ததெனக்காட்டும் பேரின்பை வாழ்கு துமே . ( ய ) 
( த - பு . ) -- 

இந்நூல் , தக்ஷிணமூர்த்தி , திருமூலதேவர் , சண்முகன் ஆகிய மூவர்களின் 
தோத்திர ரூபமான பத்துப் பாடல்களையுடையது . பலதேவர்துதி யென் 
றதை மூவர் துதி யென் ரலே பொருத்தமாகவுள்ளது . இந்தப் பிரதியில் 
முற்றுமிருக்கிறது . 


பூர 


1564 


À DESCRIPTIVE CATALOGUL 01 


(உ) 


No. 1803. பாலையானந்தசுவாமிகள்ஞானக்கும்மி . 

PĀLAYANANDASVĀMIGAĻJÔNĀNAKKUMMI. 
Pages , 53. lines , 7 on a page . 

Begins on fol . 30a of the MS . described under No. 250 . 
Complete in 185 stanzas . 
Kummi songs of a philosophical nature . The name of the author 
appears to be Palayānandasvă mi. 
Beginning : 

பாலையானந்த சுவாமியார் ஞானக்கும்மி பாடல் . 
சீர்மேவு ஞானவடிவான பரதேசிகன் சற்குரு தன்னருளால் 
பார்மீதில் ஞானக்கும்மிபாட ( ச் ) சிவபாலன் கணபதி காப்பாமே . ( க ) 
அம்பிகைவாலை பதம்போற்றி யருளானந்தக் கும்மித் தமிழ்பாட ( த் ) 
தும்பிமுகனுக் கிளையவனுஞ் சிவசுப்பிரமணியனுங் காப்பாமே 
நாலாபேதமு மோராறும் வெகு ( னா ) ( நா ) னா பேதமு நின்றானை 
மேலாய் போற்றி ( க் ) கு ( ம் ) மிப்பாட ( ச் ) செந்தில்வேலவர் தன்பதங் 

( காப்பாமே ( ங ) 
தாரிலுயர் மதுராபுரியில் வாலை தாசன் சொலுங்கும் மிப்பாடலுக்கு 
மேருவதனடி மூலமுக்கோண விநாயகனார் பாதங் காப்பாமே 

( ச ) 
ஆதியுமந்தமு மொன்றாகி வளரண்ட பிண்டமுமிரண்டாகிச் 
சாதிபவபலவேறாகி நின்ற தத்துவங்கேளடி ஞானப்டெண்ணே 
தேகமான மலப் பாண்டமதில் சிற்பரம்வந்திடு முற்பனத்தை 
யோகமென்றுந் தமி [ ள் ] ( ழ் ) ப்பாடமன முகந்து கேளடி ஞானப்பெண் 

( ணே ( சு ) 
எகவெளிப்பெரும் பட்டணமாமதிலேதோ சித்தனொருவனுண்டாம் . - 
End : ,, 
சொல்லினுங்கல்லினு நில்லாதே பிரமஞ் சோதியை யா தியை ( த் ) தூ ( ய் ] 

( வெளியை 
வல்லதைத ( ற்ப் ( த் )பிரகாசமவுனத்தின் வகையறிந்து ( க் ) கொள் ஞானப்பெ 

( ண்ணே ( அ ) 
அறிந்து ( க் ) கொண்ட பெரியோர்கள் பதம ( ற் ) ர்ச்சனை செய்து ( க் ) கும்மித்த 

(மிழைப் 
பிறிந்திடாமல் ( னூத்தெ ] ( நூற்றெண்பத்தைஞ்சு கண்ணி பேசினை சற்குரு 

( தான் வாழி ( ள அங ) 
சற்குருபாதமிகவாழி வாலை சுவாமி தமிழ் நிதந்தான்வா ழி 
நற்குண ஞானக்கும்மித் தமிழ்க ( த்த ) ( ற்ற ) வர்ஞான நெறி ( யை ) ( யும் ) மிக 

( வாழி ( 4 B ) 
( சூ - பு . ) - 

இந்நூல் வேதாந்த விஷயமானது . கும்மியென்னு மொருவகையிசைப் 
பாட்டாலாயது . ஆசிரியர் பாலையா நந்தசுவாமிகள் எனத் தெரிகிறது . 185 
கண்ணிகளையுடையது . இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . 


. 


1565 


THE TAMIL MANUSOKIPTS . 


No. 1804. மச்சேந்திரய்யர்ஞானக்கலிப்பா 

MACCÉNDIRAIYARÑANAKKALIPPA. 


Pages , 15. Lines , 8 on a page . 

Begins on fol . 156a of the MS . described ander No. 250 . 
Complete in 20 stanzas . 

Similar to the work described under No. 1795 ante ; the author 
appears to be Maccēndrar. 


Beginning : 

நெட்டுக்கொண்ட சடத்துக்குள்ளாரென்று 

நின்றவன்னி ரவிசோம ( நெ ) ( னெ ) ன்றல்லோ 
கட்டிக்கொண்டடி வாயுவைப் பூரித்து ( க் ) 

கலங்கி நின்று தவிப்பாருலகத்தோர் 
பட்டு ( ப் )பட்டுத் தி ( ரு ] ( ரி ) ந்தா லுமென் பலன் 

பா ( ர் ) க்கப் பா ( ற் ) ர் )க்கமனமானமாய்கையால் 
தெட்டுப் பண்ணி மயக்குந் திரோககை 

[ C ] ( செ ) கத்துக்காலயஞ் சந்தையில் கண்டிய 
சிந்தை கூர்ந்து திரே தாயிமாயத்தைச் 

சே ( ர் ) ந்தறிந்து செகமித்தையென்று நீ . 
தந்தை தாயையறிந்தே புரூமய்யச் 

சார்வில் நின்று நீசாதகமாய்ச் சென்று 
விந்தையான குருபதமேல் நின்று 

வீட்டில் வன்னிரவி சோமன்க டிய 
மந்தை வீதியில் சொலிக்குஞ்சிகாமணி 

மருவுங்கேசரி கண்டு கொள்மாற் ] ர்க் ) கமே . 
End : 


( 
உ 
) 


[ J ] (இல்லையில்லையிறப்பும் பிறப்புந்தா 

னே தினாலிப்படியாச்சு தென் ( று ) ( p ) க்கால் 
அல்லையென்ற திரோதாயிமாயத்தை 

யகத்தி)( I ) நின்று அதீதமவுனத்தில் 
எல்லை கண்டு இருந்திடங்கேசரி 

யெளிசுவார்த்தை தா ( ன் ] யேத்த ( ( னேற்ற ) ] ங்கடினங்காண் 
தில்லையெல்லைப் ட தி தாண்டி நினறது 
சென்றபேர்க்கு இறப்பத்து ( று ) நின்றதே . 

( e w ) 
( த - பு. ) - 

இந்நூல் வேதாந்த விஷயமானது . கேசரி முதலிய முத்திரையுடன் 
யோகஞ் செய்யில் முத்தியடையலாமென்று கூறுவது . இயற்றியவர் மச்சேத் 
திரர் என்று இந்நூலின் தலைப்பில் குறிப்பிடப்பட்டதன்றி வேறு ஒன்றி 
ஜலும் விளங்கவில்லை . இந்தப் பிரதியில் இருபது பாடல்கள் உள்ளன , 


108 


1566 


A DESORIPTIVE CATALOGUR OB 


No. 1805. ரமர்க்கசகாயர் துதி . 

MĀRGABAHAYARTUDI. 


Pages , 10. Lines, 6 on a page.. 

Begins on fol . 4a of the MS . described under No. 1294 . 
Complete.. 

A enlogy in 11 stanzas on Margasahāyar a Saiva guru , who lived 
in Virinchipuram . The composition seems good and the name of the 
author is not given . At the end there are a few words of a stanza 
which cannot be completely identified . 
Beginning : 

பதிபசு பாசமூன்றும் பரவு சீரடியார்க்கெல்லாம் 
விதிவி தியாகக்காட்டி மெத்தவச்சிவானு போகக் 
கதிதர வேண்டிப்பாரிற் கருணையோர் வடிவாய்வந்த 
சதுரனே வி ( ரு ) ( ரி ) ஞ்சை மார்க்கசகாய சற்குருவே போற்றி . 
ஐந்துமாமுகமுநீத் ( து அ ]( தே )யங்கைமாமழுவு நீத்துக் 
கந்தரக்கடுவு நீத்துக்கயிலைமால் வரையு நீத்துப் 
பந்தபாசங்கள் நீக்கப்பரன் குருவடிவாய்வந்த 

சந்ததம் விரிஞ்சை மார்க்கசகாய சற்குருவே போற்றி . ( 
End : 

உருவெடுத்தின்னாள் தொட்டு முழன் றிடுமடியர்க்கன் பாய்த் 
திருவருட்கருணைசெய்தே செவியில் மந்திர நவின்று 
பரவுமைங்கலைகள் சுத்திபண்ணி மெய்ப்படிவங்காட்டிச் 
சரணந்தந்தாளு மார்க்கசகாய சற்குருவே போற்றி . 

( யாக ) 
* சீர்பெற்ற வடியவர்கள் - முகவன சமலர்வித்துத் திரோதையந்திமிர நீக் 
கிச் சிற்சமையமென்கின்ற கூகைகூட ( டை ) யவரு திகழ்ஞான பானுவாகி 
ஏர்பெற்ற நால்வேத வாறங்கமுப நிடத மினியசிவ 

சைவாகம மெண் 
கலைத் திரள்களுந் தெரிந்து தத்துவவிதமீ தெனக்கண்டு கொண்டே 

பேர்பெற்ற சுத்த சித்தாந்த பரிபூரணப் பேரின்பவாரி யதனைப் பேசியடி 
யார்களுக் கங்கையா ( கமல) (மலக ) மெனப் பிரியாது காட்டி நிதமும் 

சீர்பெற்ற வனதானஞ் 


( 
உ 
) 


. 


* 


குபு ) 

இது விரிஞ்சிபுரத்திலிருந்த சைவகுருவாகிய மார்க்கசகாயரென் பவர் விஷ 
யமானது . பதினொரு பாடல்களாலாயது . செய்யுட்கள் நல்ல நடையுடை 
யன . இயற்றியவரின்னாரெனத் தெரியவில்லை . 

இந்நூலின் பின்னர்க்குறிக்கப்பட்டுள்ள “ சீர்பெற்ற ” என்ற செய்யுளும் 
அன்னோர் விஷயமான தென்றே தோற்றுகிறது . அபூர்த்தியாயிருக்கின்ற 
மையிற்றுணியக்கூடவில்லை , 


THE TAMIL MANUSCRIPTS , 


1567 


(க ) 


* 


No.1806 . மாணிக்கசுவாமி வெண்பா. 

MANIKKASVAMI VENBA . 
Sabstance , palm leaf , Size , 84x13 inches . Pages , 20. Tines , 9 om 
page , Character , Tamil . Condition , fair , Appearance, old . 

Complete 

A treatise on Saiva religion by Māņikkasvāmi. It lays down that 
salvation in attainable only through spiritual knowledge and in no other 
way . 
Beginning : 

தன்னை யறிவித்தான் தானேதா னான பிரான் 
என்னை யறிய வியம்புவித்தான் - பின்னை யொரு 
தேவாரங் கண்டிலேன் தென்னன் பெருந்துறையான் 
வாவாவென் முண்டவமக்கு ( ? ) 
மெய்க்குருவைத் தேடும் வெறித்த வெளிகாட்டும் 
பொய்க்குருவைத் தேடி நீ போகாதே - நெய்க்குருகு 
நாணமல் நாடுங்கால் நடுவளியிவே நிற்கும் 
கோணாமற் கோணுங் குறி . 
நானிருந்த வா ( ள ) ( ழ் ) மனையை நாள [ ழ ] ( டை ) வேகைக்கொண் 
தானிருந்த பா ( ள் ) ( ழ் ) மனையைத் தானீ( ய ) ந்தான் -ஊனில் [ டான் 
கடுத்துக் கொதித்தெழுந்து கால் மண்டடையக் ( ? ) 
கொடுத்துப் பா ( ர் ) ப் பான ( ங் ) குரு . 
என்றான் செனன மெடுத்தீ ரொத்தக்கால் 
வான்காணு மீசனையே வாழ்த்துகிலீர்- ஊன்காயர் 
தோடும் பொருளை யுணர்கி லீ ரோரெழுத்தைத் 
தேடும் பிறவியிற் சென்று . 



( ச ) 
ஆரா படுக்கு ( ?)மன்பத்தோ ரட்சாரமும் 
பேராகச் செய்யும் பெருந்தவமே - கூ றாய் ( ? ) 
எகவெளி யாய் நிற்கு( ?)மிதய கமலத் ( தே ] ( திலே ) 

ஆகமுமா மஞ்செழுத்து மாம் . 
End : 

நானென்றும் நீயென்றும் நாடின தொன்றொன்றும் 
ஏனென்ற தொன்று மியம்பக்கேள் - தானின்று 
சொல்லுறது மாகிச் சுகமு மவனாகிப் 
பல்வி தங்க ளாகும் பரம் . 

( ளயாக ) 
அணடாண் டங்களுக்கு ) ட்கணுவாகி நின் றபிரான் 
தொண்டரெவர்க்குஞ் சுகமாகிக் - கண்டுக்கோ 
அந்தக் கரண மடக்கி யதின் மூழ்கி ( ப் ) 
பந்தம் பிரிந்திருப்பார் பார் . 

( ள உய ) 
மாத்திரனார் மாணிக்கவாசகனா ரன்பர்கெதி 
ஏத்திவெண்பா னூத்தி ) ( நூற்றிருபதுமே - போற்றினார் 
நாலாம் பதம்பெறுவர் ஞானகுரு தானவனான் 
மேலாம் பதம் பிறவி மெய் , 

( கஉக) 
103 - A 


1568 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Colophon : 
மாணிக்க சுவாமி வெண்பா எழுதி முற்றும் . செயரு ஆனி யாரு உ 
சுக்கிரவார நாள் எழுதினது . சுப்பராயன் . 
( கு - பு . ) - 

இது சைவசமயத்தைச் சார்ந்தது . மாணிக்கசுவாமி என்ற பெயருள்ள 
ஒருவர் இயற்றின தாகத் தெரிகிறது . ஞானத்தாவன்றி சரியை முதலிய மூன் 
றாலும் மோட்சமடைய முடியாதென்பதை விளங்கக் கூறுவது . இவ்வெண் 
பாக்களில் சிற்சில விடத்துத் தளை தட்டுகின்றது . இந்தப் பிரதியில் இது பூர்த் 
தியாக உள்ளது . 


ப 


No. 1807. மாணிக்கவாசகர் ஞானத்தாழிசை. 

MĀŅIKKAVĀCAKAR ÑĀNATTALIŚAI. 
Pages, 8. Lines , 8 , 9 on a page. 
Begins on Fol . 57a of the MS . described under No. 1214 . 

Same work as that described under R. No. 280 ( h/ 1 ) of the Triennial 
Catalogae of MSS . , Vol . I , Part 2 . 
( த -4 ) - 

இந்நூல் மூவருடத்திய காட்லாக் 280 (h / 1 ) நம்பரில் வந்துள்ள தே . 
இந்தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


.No . 1808 , மாணிக்கவாசகர் ஞானத்தாழிசை. 

MĀŅIKKAVĀCAKAR ÑANATTALIŚAI. 
Substance , palm leaf . Size 99x1 inches . Pages 4. Lines, 6 , 7 on a 
page. Character , Tamil . Condition , fair . Appearance old . 

Begins on Fol . 40. The other work herein is Abattiyar Badakam 
la . 

Contains the first five stanzas . 

Same work as the above .. 
( த -பு . ) - 

து முன்பிரதி போன்றது . இதில் முதல் 5 செய்யுட்களே உள்ளன . 


No. 1809. மாணிக்கவாசகர் பதம் . 

MĀNIKKAVÁCAKAR PADAM . 
Pages, 7. Lines, 6 on a page .. 
Begins on Fol , 1880 of the MS. desoribed under No. 802 . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1569 


A note is made in the beginning of this Manuscript to the effect 
that the work is by Manikkaváoakar, though the style of the composition 
does not warrant such a statement. The work is of inferior order and 
is philosophical in nature , 
Beginning : 

மாணிக்கவாசகர் பாடின பதம் . 

சிவன் துணை . 


மனங்கவங்க ( க் ) கப்பல் ( த் ) திசைதப்பிப் போகாமல் வைத்துப் பிடித்திடும் 

[ கோள் 
கரையோரம் வைத்துப் பிடித்திடுங்கள் 
உங்க ( ள்யெ ] { ளெ ) ண் சுலத்தினிக [ y ] ( மு ) மக [ [ ] r [ r ] ஞ் சேராமல் 

ஏமக்கள்ளக் கப்பற்காற ] ( ர ) ன் போறாராடாமல் 
End : 


மாவிளங் கனிய ( முற் ](மிர்) தமாரித்துளிகள் சொரியுமே 

மாணிக்கமான வேல் ( ப்போலொருகைதான் ஒருகையாய்த் தெரியுமே 
கூவினால்வந்தேனெ ( ங் ) ன் ) குமே ய ( முற் ( யிர்தக் 

குமி ( ளி ) ( N ) க் கொண்டு கொண்டுயோடோங்குமே மனஞ் 
சேவித்தரரிடத்தவசூ ( ? ) மே சின்னக் 

குழந்தை வேலைப்போவெங்குமிருக்குமே 
அருண்மூலிகையொன்று காட்டிலிதா ( ற (ரேன்வாரும் 

அடியார்க்கெல்லாம் நல்லவயித்தியமே . 


இந்நூலின் தலைப்பில் மாணிககவாசகர் பாடிய பதம் " - எனக் குறிக் 
கப்பட்டிருப்பினும் , இது மாணிக்கவாசகர் வாக்கென்று தோற்றவில்லை .. 
எளிய நடையாயிருத்தவோடு பிழைகளும் பொதிந்துள்ளன . இது இசைப் 
பாட்டுக்களுள் ஒன்றான கீர்த்தனை வகையிற் சேர்ந்தது . வேதாந்த விஷ 
யமானது . 


No.1810 . மாணிக்கவாசகர் பாடல் . 

MĀŅIKKAVACAKAR PADAL . 
Page, 9 . 

Lines , 5 , 6 on a page . 
Begins on Fol , 153a of the MS . described under No. 812, 
Contains 15 stanzas , 

A eulogy or God Siva. Although a note in the beginning atributes 
the work to Maşikkaváoakar, the style of the composition does not 
warrant such a statement, 


1570 


A DESCRIPTİVE CATALOGUE OF 


Beginning : 

1 மாணிக்கவாசகர் பாடல் . 
காயாமரத்தின் கனியாகி ( க் ) கனியிற் ( க் ) கொட்டையுள்ளாகி ( த் ) 
தாயாயீரேழுலகுக்குத் தந்தையுமான தாய் (யாபரனே 
[ அ ]( ஆ )யாமரை( னூ ) ( ஏ )ல்தனை வகுத்தவரனே யுன்றனடைக்கலங்காண் 
பேயாவெங்கள் பெருமானே பித்தாவென்னையாளாயே . 
End : 
நெருப்போவு[ந்தன்றன் றிருமேனி 

நீரே ] ( p ) பூசித் திரிவதெல்லாம் 
பொருப்போவுந்த (ன்றனிருப்பிடந்தான் 

புவியீரேழு புவனமெல்லாந் 
தருப்போல்கிளைத்த ( த் ) தழைத்து நின்றேன் 

சகலசிவத்துறாவுள்ளா ( ற் ) ? 
இருப்போவென்று வெனைக்கா ( ற் ) க்க [ f ] 
வீசாவென்னையாளாயோ. 

( யச ) 


. 


சமைத்த சடலத்தை மெய்யென்று 

சாகப்பயந்து தடுமாறி 
யி ( மைத்து விழித்து[ J ](விருப்போனே 

யென்ன [ J ] ( வி ) டைஞ்சலுத்தோ ) ற்றோனே 
சமத்தெண்டெறைக்களமான (?) கனி 

தேன் சூலா ( J ] ( ய் ) ( ? ) கனேயாலமுண்ட 
அமைத்தாயெந்தனன்ற) னங்கய ( க் )( ) கண் 
ணம்மாவு [ ந்த ( ன்ற ) னடைக்கலங்காண் . 

(யரு ) 
( 5-4 ) 

இது மாணிக்கவாசகர் பாடலென நூலின் முதலிற் குறிக்கப்பட்டிருக்கினும் 
அவர் வாக்கென்று சொல்லவிடமில்லை . எளிய நடையாயும் பிழை பொதிந்து 
மிருப்பதால் வேறொருவரால் பாடப்பட்டிருத்தல் வேண்டும் . இப்பாடல்கள் 
பதினைந்தும் சிவபிரானுடைய தோத்திரரூபமாகவமைந்துள்ளன . 


No. 1811. மூவாம்மானை . 

MUVAR.AMMANAI . 


Pages , 49 , Lines , 6 on a page . 
Begins on Fol. 80a of the MS . described under No. 1125 : 
Complete. 

A work containing stanzas in praise of God Vişou , Vināyaka 
Siva , Muruhakkadavul and Parvati . The work is however styled Mivar 
ammānai, both in the beginning and end . The first stanza of this work 
is foand also in some other works .. 


1 


THE TAMIL MANUSCRIPTS . 


1571 


( 
2 
) 


Beginning 

காப்பு 
வேகமாய் தெறிசேரும் வினைகளும் 
தாகபோகம் விடாத தளர்ச்சியுஞ் 
சோகவாரியினால் வருந் துன்பாகம் 
போகயானை முகத்தனைப் போற்றுவாம் , 
புந்திவனஞ்சூழும் பொருவில்லாப் பிள்ளையார் 
தந்திமுகன் குடவயிற்றன் சப்பாணியம்மானே 
தந்திமுகன்குடவயித் ) றன் சப்பாணியாமாகில் 
இந்த வயிற்றுக்கிரையெங்கேயம்மானே 
இன்றென்றேயீசனிரக்கலுற்றனம்மானே . 
தெள்ளுதமிழ் பெருகுந் திருமுட்டத்தெம்பெருமா 
னுள்ள நிவமெல்லா முழுகண்டாரம்மானே 
உள்ளநிலமெல்லா முழுதுண்டாமாகில் 
( கள்ளன் கள்ளனிவனென்று கட்டுவதென்னம்மானே 
கட்டாரோபோரிற் கதிரொளித்தாலம்மானே , 
திருச்சிரமாபாலீசன் செட்டி மகட்காய் வேடந் 
{ துரு ) தரி ) த்துமருத்துவத்தின் முயானாம்மானே 
தரித்து மருத்துவத்தின் நாயானாராமாகில் 
யருத்தெண்ணெய்ச்சிக்கன் திமணசிவர்க்கேதம்மானே 

மட்வொர்குழலிருக்க மணமரிசோலம்மானே . 
End : 

சற்குருவினாசனத்திற் சரியாககேயிருந்து 
தர்க்கமிடுமூடருக்குத் தவம் வருமோ வம்மானே 
தர்க்கமிடுமூடருக்குத் தவம்வருமேயாமாகில் 
இப்புவியிலே நாக மெய்துவதேனம்மானே 
ஏழு நாகில் கீழேயிருந்தார்காணம்மானே . 
அந்தப் பசும் பொற்கிரி வாழாதிசத்தி நாதரவர் 
பந்த புலித்தோலுரித்தவல்லாள தம்மானே 
வந்தபுலித்தோலுரித்தவல்லா ரரரமாகி 
லிந்தமலை மேலிருப்பதென்னனையோ வம்மானே 

இருந்தார் மலையின் மகளின் பத்தாம்மானே . 
Colohon ;: 

மூவரம்மானை முற்றிற்று . 


( 
உ 
) 


இது சிவபெருமான் , விநாயகர் , முருகக்கடவுள் , திருமால் , அம்பிகை ஆகிய 
இவர்கள் விஷயமான நூல் . இதை இயற்றியவர் பெயர் முதலியன விளங்க 
வில்லை , இந்தப்பிரதியில் இந்நூல் முற்றும் இருக்கிறது . நூலின் தலைப்பி 
லும் , இறுதியிலும் மூவரம்மானை என்று இதற்குப் பெயர் குறிக்கப்பட் 
டிருப்பினும் , இது மேற்குறித்த ஐவர் விஷயமாகவுள்ளது . இதன் முதலி 
லுள்ள வேகமாய்நெறி " என்னுங் காப்புசசெய்யுள் வேறு நூல்களில் கா 
கணப்படுகிறது , 


1572 


À DESCRIPTIYE CATALOGUR OF 


No. 1812. மூவரம்மானை . 

MEVARAMMANAI . 
Pages , 15 , Lines , 5 on a page 

Begins an Fol , la of the MS . described under No.1719 . 
Incomplete.. 

Same work as that described above . 
( கு - பு . ) - 

இது முன் பிரதி போன்றது . இதில் 39 செய்யுட்களே உள . இவற்றின் 
பின் 2 ஏடுகளில் இர நூலின் செய்யுட்களிற் சில , தொடர்பில்லாமல் எழுதப் 
பட்டுள்ளன . இடையே ஒரு பக்கம் எழுதாதுவிடப்பட்டிருத்தலின் 24-72 
வரை உள்ள 4 பாடல்களும் இதில் இல்லை . பிரதி சிதிலமாகவிருக்கிறது . 

No. 1813. மெய்ச்சுருக்கம் ஐம்பது . 

MEICCURUKKAM AIMBADU , 
Pages, 46. Lints , 7 on a page . 

Begins on Fol . 184a cf the MS . described under No.250 . 
Complete. 

Fifty - one stanzas of a philosophical nature. The work is attributed 
to Daksinamurti. 
Beginning :: 

[ தெ [ ஷ் ( ட் )சணாமூர்த்தியா ரருளிச்செய்த 

மெய்ச்சுருக்கம் ( அன் ) ( ஐம் ) பது . 
குறுமுனியென் நந்தி குருபாத மு ( ளக் ( ட் ) கொண் 

இறுதிபெற மெய்ச்சுருக்க மோதக்- குறுமுனியைக் . 
கொண்டாடிக் கொண் ( டருளிக் ] ( டு ) குறிப்பறிந்து முப்பொருளைக் 

கண்டார்க்குப் பூரணமே காப்பு . 
ண்ட முதல் பிண்டமென்ற தெட்டினாலே 

யாத்தாளுமப்பனு ( ம் ) ரெண் டெட்டினாலே , 
கண்டதொழிலாடுவது மெட்டினாலே 

கனரகாணா வாட்டமெல்லா மெட்டினாலே , 
தொண்டுசெயும் வழிமுறைகள் ] ளெட்டினாவே 

சொல்லாத வுபதேச மெட்டினாலே , 
பண்டுறுதி விதியமைப்பு மெட்டினாவே 

பாரமாய் வெளியான தெட்டுந்தானே . 
எட் ( டு ரெ ) (டிர ) ண்டுங் கூட்டியல்லோ வயசு பத்தா 

யிருந்தாளே யென்னாத்தாளழியாக் கன்னி , 
கட்டழகியவள் வயசுபத்துக்குள்ளே 

கற்பகம் போ வெனையீன்றாளத் தவேளை , 
திட்டமுடன் யான் பிறந்தேன் ராசிகன்னி 

சிவசிவா ந ( ஷ்ஷ ]( ட்ச ) த்திரஞ் சோதிசோதி , 
விட்டகுறைபூருவ மாந் ( A )( த ) சமி நாளில் 
மெய்யான காரணனா மையன்பேரே . 

( 


( 
க 
) 


( 
உ 
) 


THE TAMIL MANUSORIPTS . 


1573 


End : 
அறியலாம் பரப்பிரம சத்திரூப 

மானந்தமதியமு [ ] ( ர் ) த பதியுந்தோ ( ண ) ( ன்ற ), 
அறியலா ( ய )( ம ) க நிராமயத்தின் சூ ( w ச ] ( z ம ) 

மப்பா லுமுப்பாமுக்கப்பால் நீயும் , 
குறியலாம் நிற் ] ர்க ) குணத்தின் குறியைக் காணக் 

குறியறிய ச் ) சற்குணமா யுலகத்தோரே , 
யறியலா மவரவர்கள் பேதாபேத 
மறிந்த குருவுபதேச மருளுவாரே . 

( ரு ) 
அருளானவருள் பெறவுங்குருவு மாவாய் 

அட்டசித்தும் புரியட்டமெட்டிற் காண ( ப் ) , 
பொ ( ) ( a ) ளான தொன்றுக்கு ளெட் ( டெட் ] டே யாடி ( ப் ) 

போக்குவரத்துள் சூட் ( ச ) ( சும ) மா ( ய் ) ச்சி பாதம் , 
பொருளான த துகண்டு காட்சி கண்டு 

பொய்யாமல் மெய்ச்சுருக்க மையன் சொன்ன , 
பொருளான பொருள் பெறவுமருளும் பொத்து ] ( ற்றுப் ) 

போதறிவாயிருப்பார்கள் மெய்ச் சுருக்கமுற்றே. ( ருயக ) 
( த -4 . ) -- 

இந்நூல் ஞான விஷயமானது . தட்சிணாமூர்த்தியியற்றியதாகக் கூறப்படு 
மறது , இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . 


1 


No. 1814. சச்சிதானந்தமாலை . 

SACCIDĀNANDAMĀLAI. 


Pages 36. Lines , 5 on a page . 

Begins on fol . 129a of the MS . described onder No. 802 . 
Complete. 

A treatise extilling the greatness of ſiva conceived of as Sat, Cit and 
Āpanda. The work is written after the model of the stanzas of 
Tāyumānavar bat the author is not known. 
Beginning : 

சச் ( சு )( சி ) தானந்தம் . 
கடகரியோன் றிருத்தாளை ( க் ) கருணைதா( த் ) து திசெய்து 
விகடதடவியனுலகில் விளம்புவதற்கினிதான 
சகடநெடுமால்மருகன் தகு திமிகுவிநாயகனை 
விகடமிலாமலே துதிக்க வேறுவினையகலுந்தானே . 

( க ) 
முச்சுடராகியொன்றாய் முளைத்திடுஞ்சோதிபாத 
மச்சுதனயனுங்காணா வகண்டமாயளவிலாத 
சச் ( சு ]( சி ) தானந்தமான சற்குருபரனைப்பாட 
மெ ( ய் ) ச்சுடருதயமான மேன்மையையுண்மைசெய்வாம் . 





( 
உ 
) 


1574 


A DESCRIPTIVE CATALOGUE OË 


கண்ணினில்மணியாய் நின்ற காரணகுருவைப்போ ( த்தி ] ( ற்றி ) 
வின்றி ] ( ண்ணி ) னிலொளியே பார்த்துமெய்க ) [ J ] குருபரனைப்பாட 
ம ( ன்றினி] ( ண்ணி ) னில்யார்க்கு ஞானவழிதனையுணர்ந்தோர்க்கெல்லா 
மொன் றினிலொன்றாய் நின்ற வுண்மையையுணர்ந்துபாரீர் . 


(வேறு ). 


முத்தமா நின்றபரனா) ( நா ) தவொலிகீதமது 

முச்சந்திவீதி நடுவில் 
மும்மலமகற்றியொரு நி ( ற் ) ( ன் ) மலசொரூபமாய் 

முச்சுடரினுச்சிமுகப்பில் , 
உத்தமர் தெரிபரிசுத்தமா வஷ்டதிசை 

பூடாடிவெட்டவெளியி 
லொளியாகிவிரிசுட ( ரு ) ( ரி ) னுதையகிரியணையிலே 

யொருநாலுமிரு நாலுடன் , 
நித்தமாய் நின்றபரிபூரணசதாசிவ 

நிலைகொண்டசோ திமயமே 
நின் மகிமைகண்டுளே தெண்டனிடுதொண்டர்தம் 

நினைவுசற்றயராதவா , 
சத்தமாநின்றமணிரத் நமுடிமகுடமே 

தரவேணுமிதுசமயமே 
தற்பரா கந்தசபை நிஷ்களா நந்தசிவ 

சச்சிதானந்தகுருவே . 


( 
ச 
) 


End :: 


பரமுமிது பொருளுமிது வழியுமிதுதெளிவுமிது 

பதினாலுலோகமதிலே 
பாசவினையாலறிவு மோசமேமோசமிது 

பாழறிவு பரமானதே 
உரமுமிருகாலொ ( ளி ) யிரவுபகலின்றியே 

( யிஷ்டாட்சரமுமதிலே 
யொளி( வெளி)யிலொளியாகியிட நிடத நடனமா 

வூழிவிதியாளியெனவே 
சிரமகுடமுடியிலே கனக மன் . சையிலே 

சிவஞான தீபமது பார் 
திருமருவு சிவசோதிமதி பெருகுகருவீடு 

தெரி ( C ) ( ச )னைகளாகமுடியுஞ், 
சரமுமிதுக திசேர்வைசகலகலையனுராக 

சாயுச்சியபாதமரு ( ள் ) ( ளு ) வாய் 
தற்பராநந்த சபை நிட்களாநந்தாசிவ 
சச்சிதானந்தகுருவே . 

குருசாமி துணை . 
( சூ - பு ) - 

இது சச்சிதானந்தமயமான சிவத்தின் தோத்திரமாகவமைந்துள்ளது 
இதில் முப்பது பாடல்களேயிருக்கின்றன. இவை , தாயுமானவர் பாடல்க 


THE TAMIL MANUSORIPTS ,. 


1515 


ளில் போக்கைத் தழுவியிருக்கின்றன . 
வில்லை . 


இயற்றியவரின்னாரெனத் தெரிய 


- 


No. 1815. சச்சிதானந்தமாலை . 

SACOIDANANDAMĀLAI. 
Pages , 34. [ ines , son & page . 

Begins on fol , 48 a of the MS. described ander No , 1159 . 
Complete . 

Same work as the above, but without the first stanza therein 
given . 
( த - பு .) -- 

இது முன் பிரதிபோன்றது , அதிலுள்ள கடகரியோனென்று தொடங் 
குஞ் செய்யுள் இதிலில்லை , முற்றுமுள்ளது . 


No. 1816. அகத்தியர் தீட்சை விதி . 

AKATTIYAYR DIKŞAI VIDHI. 
Substanpe, Palm - leaf . Size : 101 x 3 inches . Pages 110, Lines , 7 on 

3 page . Character , Tamil Condition , Fair . Appearance , old . 

Begins on fol. 121 a. The other works herein are Akattiyarpurānu 
sittiram la, Akattiyarpujavidhi 59 { a } 

Complete . 

Same work as that described under R. No. 9 ( c ) of the Triennial 
Catalogue of Tamil MES . , Vol . I. 


இந்நூல் மூவருடத்துக்காட்லாக்கின் 3 ( 4 ) நம்பா பிரதியில் வந்துள்ளதே . 
இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . 


No , 1817. அகத்தியர் தீட்சை விதி .. 

AKATTIYAR DİKŞAI VIDHI: 
Pages, 19 , Tipps, 6 04 & page . 

Begins on fol. 80 a of the MS , desoribed ugder No.1518 , 
Incomplete. 
Same work as that described above, : 


இந்தப் பிரதி முன் பிரதியைப் போன்றது . 
உள்ளன ஏடுகள் சிதைந்திருக்கின் றன 


இதில் 1-15 பாடல்களே 


1576 


A DESCRIPTIVE CATALOGUE 08 


No. 1818. அகத்தியர் தீட்சை விதி . 

AKATTIYAR DIKSAI VIDHI . 
Pages 14, Lines, 6 on a page . 

Begins on fol , 92 a of the MS . described ander No. 1490 . 
Incomplete.. 

Same work as the above. 
( த -4.) 

இது முன் பிரதிபோன்றது . முற்றுப்பெறவில்லை . 


No. 1819. அகத்தியர் பூஜைவிதி . 

AKATTIYAR PUJAIVIDHI . 
Pages , 124. Lines , 6 on a page . 

Begins on fol . 59a of the MS . described under No. 1816 . 
Complete. 

Same -work as that desoribed under R. No. 9 ( b) of the Triennial 
Catalogne of Mss , Vol . I , Part II. , 
( த- பு ) - 

இது மூவருடத்துக்காட்லாக்கின் 9 ( b ) நம்பரில் வந்துள்ளதே . இந்தப் 
பிரதியில் இந்நூல் முற்று மிருக்கிறது , 


No. 1820. அகத்தியர் யோகம் , ஆறு . 

AKATTIYAR YOGAM , ARU . 
Substance , Palm - leaf , Size, 94 x 1+ inches . Pages , 5. Lines, 6 on a 

page . Character , Tamil . Condition , Fair . Appearanoe , old . 

Begins on fol . 1a. The other work herein is Manikkavanakar 
fanattalisai. 4a . 

Contains only 6 stanzas . 

Apparently deals with the realization of the Supreme Being through 
Yöga. The work is attributed to Akattiyar bat there is no authority for 
it exccpting that it is so written in the beginning of the manasoript. 
Beginning : 
சொல்லு ( கு வே ] ( கிறே ) ன் சூ ( ஷ்ஷ ] ( ட்சும ) த்தின் மகிமை கேளு 

சுருதிவெளிக் கெட்டாத சூட்சுமமப்பா , 
வெல்லுவையோ சொல்வதற்கு விள்ளாய் விள்ளாய் 

வேதாந்தம் சித்தாந்தம் பானுக்குள்ளே , 
அல்லுபகலற்ற மகமேருவுச்சி 

யாதித்தன் சந்திரனின்ற வெளியில் நில்லு , 
மல்லுகிறேன் மயிர்ப்பாலுமுண்டு நேராய் 

மறிப்பார்க்கு அகார நடு கொம்புதானே . 


( 
க 
) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1577 


End : 

நிலைத்து நின்று சுழிமுனையைக் கட்டி நின்றால் 
நேராகத்துவாரத்தின் பளிச்சென்றாற்போ 
லிலைக் கு மட்டாலெரித் தூற்றுந் தங்கம்போல ( க் ) 
கம்பியெழும் பளிச்சென்று பிரகாசம் பொங்கும் , 
துலைக்குழியால் நீலைக்குவந்து அமிர்த ( ம் ) முண்ணுஞ், 
சோதியாம் பராபரத்தின் செயலே தென்றால் , 
அலைத்துவிட்டு ஆதியந்தமி ( ல் ) வாதிடத்தில் 

அருந் ( து ) ( தி ) நிற்கக்கட்டினன் தனிடந்தான் காணே . 
( த- பு .)- 

இது யோகா நுபவத்தைக்கூறுவது . தனி நூலாகத்தோற்றவில்லை . இதில் 
ஆறு செய்யுட்களேயுள்ளன . அகத்தியர் செய்ததாக நூலின் முதலிற் குறிக் 
கப்பட்டுள்ளதைத்தவிர வேறு ஆதாரமொன்றுந் தெரிய வில்லை . செய்யுளிற் 
பிழைகள திகம் . 


( 
க 
) 


கா 


No. 1821 கூர்மானந்தர் சூத்திரம் , ஐம்பத்தொன்று . 

KURMANANDAR SUTTIRAM , AIMPATTONRU . 
Substance , Palm -leaf . Size , 101 X 11 inches . Pages , 12. Lines , 7 on a 

page . Character , Tamil . Condition , Gocd . Appearance, old . 

Begins on fol . 350. The other work herein is Koigananayanar 
dandakam la .. 

Complete. 

Same work as that described under R. No. 267 ( 0 ) of the Tri 
ennial Catalogue of Mss . , Vol I, Part 2 . 
கு - பு .) 

இந்நூல் மூவருடத்துக்காட்லாக்கின் 267 ( 0 ) நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இந்தப் பிரதியில் இது முற்று மிருக்கிறது . 


1 


No. 1822. கொங்கணர் வாக்கியம் . 

KONGANAR VAKKIYAM . 
Pages , 22. Lines, 5 on R page . 

Begins on fol . 118a of the MS . described ander No. 802 , 
Contains 27 stanzas . 

A work on the attaininent of Jñana ( knowledge of the Supreme 
Brahman ) through Yoga . - Explains the Patieaksara also ; 
Beginning :: 

ஒத்து நின்ற ஓ [ x ] ( மதுதான்மண் ) ணை யுண்ணு ( ம் ) 

உருவியந்த மண்சென்று சலத்தையுண்ணும் , 


1578 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


பத்தி ) ( ற்றி ) நின்று சலமது தான் தீயை யுண்ணும் 

பாங்கான தீசென்று காலையுண்ணும் , 
வெற்றி நின்ற கால்சென்று விண்ணையுண்ணும் 

விழுந்ததப்பா சடமென்றுவேதாந்தம் போச்சு , 
முத்தி நின்று கூடுவது எந்தக்காலம் 
மூடரே மதுவையுண்டு மேலே பாரீர் . 


( க) - 


பாரப்பா வகாரமது உகாரத்தைக்கொள்ளும் 

பாங்கானவுகா ரமது மகாரத்தைக்கொள்ளும் , 
நேரப்பா நகாரமது விந்துவைத்தான் கொள்ளும் 

நேரான விந்துவது நாதத்தை ( த்தான் ) க் கொள்ளும் , 

சேரப்பா நாதமொத்துச் சத்தியைத்தான் கொள்ளும் 
சேர்ந்து நின்ற சத்தியல்லோ சிவத்தைக்கொள்ளும் , 

ஆரப்பாசிவன்றன்னை ( ப் ) பராபரந்தான் கொள்ளும் 
பராபரத்தைக் கொண்டவித மறிகிலேனே . 

( உ ) 
End : 

துறைவிட்டு ( ச் ) சூடு சுழன் றலைந்து காணாகவா திகோடி , 

யறையொட்டி ( ப் ) பொத்தியதோர் போகிகோடி யம்மம்மா 
மறையெட்டி யெட்டாத ஞானத்தோர்க்கு 

[ பூசையில்லா , 
மகத்தான சூதர் வித்தை மைந்தா கேளு 
குறை போட்ட விட்டகுறை வந்ததானால் கூறானரத்தினமுங் கூடுங் 
காணே. 

(உஎ) 
குருவே துணை . 

கொங்கணர்வாக்கியம் முற்றும் . 
Colophon : 
( 3-4 ) 

இது யோகமார்க்கத்தால் ஞான மடையும் முறையையும் , பஞ்சாட்சரத்தின் 
அமைதி முதலியவற்றையுங் கூறுவது , கொங்கணரியற்றியதாக நூலின் முத 
லிலு மிறுதியிலும் குறிக்கப்பட்டுள்ளது . இதில் இருபத்தேழு பாடல்களே 
யுள்ளன . நூல் முடிந்ததாகத் தோற்றவில்லை , வைத்திய நூல்கள் பல வியர் 
றியுள்ள கொங்கணரும் இங்கே குறித்துள்ள கொங்கணரும் ஒருவரோ , 
அன்றோ வென்பதும் , இவர் பதினெண் சித்தருளொருவராவென்பதும் 
ஆராயத்தக்கன . 


ப 


: 


No. 1823. சிவயோக தீபிகை. 

ŚIVAYÕGADĪPIKAI 
Sabetance , Palm - leaf . Size , 34 x 14 inches. .Pages, 174. Lines, 10,11 on a 

page. Character , Tamil. Condition , much injured . Appearance, old . 
Complete.. 

A rendering in Tamil of the sanskrit work Śivaõõgapradīpikā 
described under No. 4384 and 4385 of the D. C. S , MSS ., Vol IX . 


1579 


TAE TAMIL MANUSORIPTS . 


. 


. 


. 


. 


. 


Beginning :: 

சிதம்பரசிவயோக தீபிகையான மூலமந்திரம் . 
வெள்ளை வாரணப் , பிள்ளையார்பத , 
முள்ளுவார்மனக் , கள்ளமாறுமே . 
ஆனைமுகனாறு முகனம்பிகை பொன்னம்பலவன் 
ஞானகுருவாணியையுண்ணாடு . 

சிவயோகதீபிகை. 
ஸ்ரீசதாசிவயோகீசுவர க்கப் பட்டசிவயோக 

ன் 
கின்ற யோக சாத்தி . 

தாயும் சாவதானமாகிற 
ரதெப்படி யென்னிற் . 

யோகீசுரர்க 
ளுடைய மனசாகிறது தாமரைப்புட்பத்துக்கு வண்டுபோலவுங் , காரணத் 
திரயங்களுக்குக் 

யமாகியுஞ், 

சகுண நிர்க் 
குணமாகி ( ற ) த ( த் ) துவ சொரூபமாகியுஞ், செனன மரணங்களில்லாத சதா 
சிவலிங்க சொருபமாகிய குருவைத்தன் ( மன சி ) லே ஈசனைப் 
றோமென்று குருவை ந 

பண்ணிய 

சதா 

சிவ 
யோகீசுரரானவர் சிவயோக தீபிகை யாகிற கிரந்தத்தை 

னை 
பண்ணுகிறார் , 
End : 
இந்த சிவயோக தீபிகை 

மாயிருக்கு 
மிதை யப்பியசிக்க வயி ( ராக் ) கியமுண்டானவனா யிந்திரிய நிக்கிரகம்பண்ணி 
னவனுஞ், சிவனிடத்திலேயுங் குருவினிடத்திலேயும் அசஞ்சலமான புத் 
தியுண்டான சற்புருடனுக்குக் ( கு ) (கொடுக்கத்தக்கது . 


காரணமாக 


கை 


. 


. 


. 


. 


. 


மகார 


. 


. 


. 


* 


. 


. 


. 


. 


. 


. 


. 


colophon : 

இந்தத் திறமுடைய சிவயோக தீபிகை யென்கிற கிரந்தமான உள -அயஎ 
சுலோகங்களு நானாவிதச் . . ர்த்தங்களோடே பஞ்சு படவங்க 
பட்டதென்று சொல்லி 

தாவனுக் கிர 
கம் பண்ணினா * குருவே துணை 

ப்படி சதாசிவ யோக 
சுரராவோ யோக விடையம் 

டகவித 
மானவஞ்சாம் படலமுற்றும் . 

ஆகப் படலமஞ்சுக்கு , சுலோகம் உஅசு . 
கச்சியப்பதேசிகனை நச்சியுளம்வைப்பாம் . 

சிவஞான தேசிகனைப் பவமா ( ற் ) றப் )பணிவாம் . 
( கு- 4.) - 

இது ஸம்ஸ்கிருத டிஸ்க்ரிப்டிவ் காட்வாக் 4384 , 4385 - ஆம் நம்பர்களில் 
வந்துள்ள சிவயோகப்ர தீபிகா என்பதன் மொழிபெயர்ப்டாகும் . இந் 
நூல் வடமொழியில் ஐந்து படலங்களாலாயது . 280 சுலோகங்களுக்கு மேற 
கொண்டது . 

சதாசிவ யோகீசுரர் என்பவராற் செய்யப்பட்டது , தமி 
ழில் ஒவ்வொரு சுலோகத்தின் பொருளையும் நேரே மொழிபெயர்த்து , ஆங் 
காங்கு , சுலோகத்தின் எண்ணும் குறிக்கப்பட்டுளது . மொழி பெயர்த்தவ 
ரின்னாரெனத் தெரியவில்லை . இஃதொரு நல்ல நூல் . இந்தப் பிரதி பூர்த்தி 
யுடையது . மிகச் சிதைவுற்றிருக்கிறது . அச்சிடப்பட்டிருக்கிறது , 


1580 


À DESCRIPTIVE CATALOGOB OF 


No. 1824 - சிவயோகம் . 

SIVAYOGAM . 
Pages , 10. Tines , 5 on a page . 

Begins on fol . 26a of the MS . described wder 1543 . 
Deals with Yöga. The name of the author is not know ) . 

Contains only 10 stanzas . 
Beginning : 

சிவயோகம் . 
பாரப்பா பதியளப்ப ( f ) ( வி } { ன்னூ ] { ந்நூ ) ல் வேணும் 

பரையோகமென் பதற்கு மவுனம் வேணும் , 
காரப்பா சபம்வேணுஞ் சித்திவேணுங் 

களங்கமற்ற சற்குருவைக் காணவேணும் , 
சாரப்பா சமாதி ( கள் ) பஞ்ச சமாதிவேணும் 

சதிராக நந்தியு ( டைநாட்டம் வேணும் , 
ஆரப்பா வறிவார்கள் ஞான மாற்ர்க் ) க 

மப்பனே பூரணத்தை ய [ N ] ( ழு )த்திப்பாரீர . 
End : 

ஓதப்பா வொளிபோலாமுன்றன்றேகம் 

ஒன்றுமில்லை பிடித்த (விடம் பொய்யாய்ப்போகும் , 
நாதப்பா வண்டபகிரண்டமெல்லாம் ) 

நாடலாமோடலா மநேகஞ்சித்தி , 
* நீதப்பா வாதாரமா றில் ( வை ) த்து ( த் ) 

தப்பாத தேகமது கர்ப் ] போற்காணும் , 


இந்நூல் , யோக விஷயமானது என்று தெரிகின்றது . - இப்பாடல்கள் 
எளிய நடையிலாயவை . இதில் பத்துப் பாடல்களேயுள்ளன . இந்நூலாசிரி 
யர் சித்தர்களிலொருவராயிருக்கலாமெனத் தோன்றுகின்றது : 


2 


No. 1825 தற்செயலழிந்த தகைமை . 

TAROEYALALINDA TAKAIMAI , 
Page, 1. Lines , 10 on a page. 

Begins on fol , 1976 of the MS , described ander No 1310 . 

Inculcates that everything is the work of God and nothing can be 
done by man . 

Contains 10 stanzas . 
Beginning :: 

ஆதரவாகி யருளினமிழ்ந்திடி 

னாதரவாரறிவார் - மின்னே - ஆதரவாரறிவார் . 
செஞ்சிலம்போசைகள் சிந்த வெழுந்திடில் 

தஞ்செயலாரறிவார் - மின்னே - தஞ்செயலாரறிவார் .. 


1 


( 
உ 
) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1581 


End : 

வென்றிடுமைம்புலன வென் றபோழ்தினில் 
வென்றவரெங்குறைவார் - மின்னே - வென்றவரெங 

குறைவார் . ( க ) 
உள்ளங் குளிர்ந்திட வுள்ளமலவாதைக் 
கள்ளங் கடந்தவர்காண் - மின்னே - கள்ளங்கடந்தவர் 

காண் . ( ய) 
திருச்சிற்றம்பலம் , 
( த -4 .) 

" எல்லாமீசன் செயலே நம் செயலொன்றுமில்லை " என்னும் விஷ 
யத்தைக் கூறுவது. 

" மின்னே " என்ற மகடூஉ முன்னிலையையுடைய பத் 
துக் கண்ணிகளாலாயது . இது -- ஒரு நூலின் பகுதியெனத் தோற்றுகின்றது . 
இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . 


R. No. 1826. கபிலரகவல் . 

KAPILARAKAVAL . 
Sabstance Palm - leaf , Size 123 X 1 inches . Pages , 17. Lines , 6 on a 

page . Character Tamil. Condition , Injured . Appearance, old . 
Begins on fol . 105. The other work herein is Nandpadesam la . 
-- Complete, 

A treatise written apparently in condemnation of caste and its 
distinctions .. By Kapilar who is considered to be the brother of the 
• well - known Tiravallavar . 
Beginning : 

குருபாதந் துணை 

கபிலாகவல் . 
நான்முகத்தோ ) ன்கூறிய நானாவழிவகை 
ஆ ( ன ) ( ன்ற )சிறப்பி வரும் பொருள் கூறுங்கால் 
ஆண்முதிதோ பெண்முதிதோ 
( னா ) ( நா ) ள் முதிதோ கோள் முதிதோ 
நல்வினை மூப்போ தீவினை மூப்போ 
செவ்வஞ் சிறப்போ அறிவு சிறப்போ 
தொல்லை மாஞாலம் படைப்போ தோற்றமோ 
எலலா ( ப ) பிறப்பு மியல் (பாயியது (போசெயற் ) கையோ 
நஞ்சுறு தீ ( வி ) னை துஞ்சுமோ துஞ்சாதோ 
அஞ்சும்போ [ க ]ப்பஞ்( சயி ] சேந்திரியங்கள் 

எ [3 ] ( ன்) செயா நிற்குமோ எவ்விடத்தேகுமோ 
End : 
குலமுமொன்றே குடியுமொன்றே 

நாலு சாதியில் 
புந்தியு ( ம் ) திருவும் பொன் னும் வேறதுவோ 
புலையும் கொலையுங்களவு ( s ) ஞ் 

சினமும் 


* 104 


1582 


A DESCRIPTIVE CATALOGUE OY 


நிலையுறக்களைந்து நிற்( ப ) பதையறிந்தவர்க்கு 
ஆணும்பெ [ F ] ண்ணுமல்லது வே ( றே 
குவமுமில்லை குடியுமில்லையிதைப் 
பேணி நடப்பது பிழையெனப் படுமோ ) 
சிறப்புறு செல்வமுங் கல்வியுமல்லது 

பிறப்பு நவந்தருமோ பேதையீரே , ( பேதையீரே ) 
( த .- 4 . ) - 

இது , உலகத்தியற்கையைக் கூறி , ஜாதி வித்தியாசம் கூடாதென்று கூறு 
வது . திருவள்ளுவரோடு பிறந்த எழுவரில் ஒருவராகச் சொல்லப்படும் கபி 
லர் பாடியது . அச்சுப்பிரதிக்கும் இதற்கும் பாடபேதமிருக்கிறது . இந்தப் 
பிரதியில் முற்றுமுளது . இதன் 11 - ஆவது எட்டில் இவரும் , ஒளவையும் 
பாடிய இரண்டு தனிப்பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன . 


No. 1827. தத்துவ நூல் . 

TATTUVANUL . 
Sabstance , palm - leaf . Size , 11 x 1 inches . Pages , 130. Lines , 5 on a 

page . Charaeter , Tamil, Condition , much injared . Appearance , Old . 
Begins on fol. 42a . The other works herein are Nanakkammi la ... 
Nanavettiyan 30. Anusthanavidhi 51a . Jotidappadal 59 . 
Incomplete. 

A treatise of a philosophical nature, explaining the transcient nature 
of this world . 
Beginning : 

திறங்கெட்டா ( னெ ] ( னி ) னங்கெட்டா னா னகங்காரத்தா( ற் ) 
சோர்ந்திருந்தோர் வாழ்ந்திருந்தோர் செகத்தின்மீதே , 
அறங்கெட்டான் [ H ] ( 4 ) றங்கெட்டா னருளுங்கெட்டா 
னவாவர் ( கள் ) சொல்வார்கள் தம்பிரான்களென்று , 
முறங்கெட்டாய் பேய்மனமே ந . . 

குள்ளே 
யினிக்கெட்டாய் பணமிருந்து ( ம் ) பிணமா [ J ] { ய்ப் ) போச்சே . ( க ) 
பணந்தேடி யா ( ர்J ] ( ரி ) ருந்தார் பூலோகத்தில் 

பாவி [ F ] ( து ) ரியோதனனார் பாட்டனாரும் , 
குணமான துரோணன் கர்ணன் கி ( று )( ரு )பன் பூரி 

கூறியதோர் [ தே ] (செய்) த்திரதன் சகுனி சல்லியன் , 
பிணமானா ரர்ச்சுனன்கை யம்பினாலே 

பெண்டிரும்பணங் காசும் பிறகே போச்சோ , 
மணமான வாழ்வுபொரு ளாடுமாடு 
ம [ J ] ற்றி ) தெல்லாமொருமா ( ய்கை ) ( யை ) ( ய_ r ] மதித்துப் 

பாரும்) . ( உ) 
End : 

இண்ணை ) ன்றை )க்குச் சதமென்றிருப்பதுவும் பொயயே 
யியலான மாடும் பொய் யாடும் பொய்யே , 
என் றன் மக்கள் தந்தை தாய் மனைவிபொய்யே 
வாகானபணமும் பொய் வாழ்வும் பொய்யே , 


! THE TAMIL MANUSORIPTS . 


1583 


ஒ [ ண்ணு ( ன்று ) ஞ் சதமில்லையப்பா சரீரம்பொய்யே 
யூதாரி யாசையிலே யுழல்வதெல்லாம் , 
நின்றிருக்கு நீர்தனிலே குமி ( O ] ( N ) யைப்போல் 
நிலையில்லாக் காயமிது நீ நம்பாதே . 

( 4 ) 
சுபமஸ்து . 
( த - பு . ) 

இது உலகத்தின் நிலையாமையைக் கூறி ஞானமூட்டுவது . நூலாசிரிய 
ரின்னாரெனத் தெரியவில்லை . செய்யுள் நடை தாழ்ந்தது . இந்தப் பிரதியில் 
பதினெட்டுப் பாடல்களேயுள்ளன ; ஆதலின் நூல் முற்றுப் பெறவில்லை . 
முதற் செய்யுளில் மூன்றடிகளேயுள்ளன . பிரதி சிதைந்துள்ளது . 


No. 1828. போக நாயனார் யோக நூல் . 

BHOGANĀYANĀR YOGANÜL , 
Substance , Palm - leaf . Size , 15 x it inches . pages, 118. Lines , 7 , 8 in 

a page . Character, Tamil . Condition , Fair. Appearance, Old . 
Complete.. 

A work on Yoga in 362 stanzas . It is stated in the beginning of 
the manuscript that the author is Bhögar. 
Beginning : 

ஐந்து கரத்தனை யானை முகத்தனை 
யிந்துவிளமதி போலுமெயிற்றனை 
( நைந் ( து )( தி ) மகன் றனை ஞானக்கொழுந்தினை 
புந்தியில்வைத்தடி போ ( த்து ( று )கின்றேனே . 


( 
க 
) 


* 


மூலாதாரம் . 
தானானவேழுலட்சஞ் சிவன்றான் சொன்ன 

சாத்திரத்தின் கருவெல்லாந்தரிக்கப்பண்ணி , 
கோனான குறு[ v ) ( நூ ) வா ( ய் ) யேழுகாண்டங் 

கொட்டினேன் வாதமென்ற முறையள் தன்னை , 
பானானபாட்டரைத் தான் கருக்கள் கேட்டு ( ப் ) 

பயின்றெடுத்த மாயிசொவ்லின்பண்பு கேட்டு , 
தேனானகாவாங்கியை யரையுங்கேட்டுச் 

செப்பினே ( ன் யே ) (னேழாயிரந்தான்காணே . 


(உ) 


* 


** 


அகாரத்தின் மேலாகக் கணேசார் ) நிற் ( ப் ] பார் 

அதிலேயொரு கோணத்தி லுகாரம் நிற்கும் , 
உகாரத்தில் வல்லபையாஞ் சத்தி நிற்( ப் )பாள் 

ஒடுங்கிய தோர்முனை யொன் றில ( க் )கதலிப்வாயூய் , 


1584 


A DESCRIPTIYE CATALOGUE OF 


புகாரமாய் முகங்கீழ்க் குண்டலியாஞ்சத்தி 

பொன்பாம்பு போல் ( ச் ) சுருட்டிச்சீறிக்கொண்டு , 
சுகாரமாய்ச்சுழிமுனை யோடுருவி நிற்பாள் 
துரியாதீதமென்ற வவத்தை தானே . 

( ச ) 
End : 

உண்ணவேயிவ்வ [ ழ ] ( ள ) வும் யோகமார்க்கம் 

உறுதியாய்ப்பா ( ர் ) த்தபடி யுண்மை சொன்னேன் , 
கண்ணவே காலாங்கியையர் சொல்ல ( க் ) 

கடாட்சித்த பாட்டரென் றமூவனாயர் , 
திண்ணவேயவர்பதத்தைச் சிரசில்வைத்து ( ச் ) 

சிறந்தமனோமணித் தாயார் சொல்லக்கேட்டு , 
விண்ணவேபதஞ்சலியார் வியாக்கிரபாதர் 

[ மும் ] வினையுள்ளாரென்று சொல்லிப் போதித்தாரே . ( நளசா உ ) 
போதித்தார்பெரியோர்கள் ருஷிகள்சித்தர் 

புத்தியுள்ளானென்று சொல்லியடியேனுக்கு , 
வாதித்தருஷிசித்தர் சொன்ன புத்தி 

மன தில்வைத்து வாசியு( டைவண்மைபார்த்து , 
4. எதித்தே( ளா ) ( மா ) யிரத்தில் சுருக்கமாக 

வெடுத்துரைத்தே யெல்லோருமெனைப்போலாக , 
சோதித்தயோகத்தின் மார்க்கந்தன்னை ( ச் ) 

சொல்லிவிட்டேன் முந்நூற்றில்சொச்சந்தானே . ( கான ) 
Colophon : 

யோகசித்தி முற்றும் . குருவே துணை . 
விடு பாட்டு . 

காந்தண் மலருங் கடலு முறவானால் ) 
ஏந்து தன் மிரண்டும் வந்தெ )( மெய்யாதோ - காந்ண் தமலர் 
காட்டிலேபூத்திரு ) க்குங் கடலிவேகாய்காய்க்கும் 
நாட்டிலேகேட்டிருப்போம் நாம் , 

தேவி சகாயம் , 
( கு - பு . ) 
இது , யோகமார்க்கங்கள் பலவற்றை விரிவாக விளக்கிக் கூறுவது . 

362 பா 
டல்களாலாயது . போக நாயனார் செய்ததாக தூல் முதலிற் குறிக்கப்பட்டுள் 
ளது . செய்யுள் நடை தாழ்ந்தது . பிழைகளதிகம் . இந்தப் பிரதியில் தூல் 
பூர்ணமாகவுளது . இங்குள்ள காப்புச்செய்யுள் திருமந்திரத்தின் காப்புச் 
செய்யுளாகும் . 








No. 1829. அகத்தியர் ஞானம் , நூறு . 

AKATTIYAR. NANAM , NURU . 
Pages , 63. Lines, 6 on a page . 

Begins on fol . 19a of the MS . described ander No. 801 . 
Complete ... 


HTE TAMIL MANUSCRIPTS . 


1585 


Same work as that described under R. No. 9 (a) of the Triennial 
Catalogue of MSS . Vol. I , Part II . 
( கு.பு.) 

இந்நூல் , மூவருடக் காட்லாக் 9 ( a ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . இந் 
தப் பிரதியில் இது முற்றுமிருக்கிறது . 


No. 1830. அகத்தியர் ஞானம் நூறு . 

AKATTIYAR NANAMINDRI . 
Pages , 22. Lines , 35 on & page. 

Begins on fol . la of the MS , described ander No. 332 . 
Complete. 

same work as the above . 
( த - பு . ) - 

இது முன் பிரதிபோன்றது . முற்றுயிருக்கிறது . 


No. 1831. அகப்பேய் சித்தர் பாடல் . 

AKAPPE [ SIDDHAR PADAL . 
Pages , 24. Lines , 5 on a page. 

Begins on fol , 59a of the MS , described ander No. 802 . 
Complete. 
A treatise of a philosophical pature attributed to Akappēi Siddhar 

This work is printed . 
Beginning : 

நஞ்சுண்ண வேண்டாமே - அகப்பேய் 

[ னா ) ( நா ) யகன் தாள் பெறவே 
நெஞ்சமலையாதே- அகப்பேய் 

நீயொன்றுஞ் சொல்லாதே . 
பராபரமான தடி - அகப்பேய் 

பாழாக வந்த தடி , 
தராதல மேழ்புவியும் - அகப்பேய் 

தானே படைத்ததடி . 
End :: 

தோ ( ணு )( ன்று ) ம் விதங்களெல்லாம் - அகப்பேய் 

சூனியங் ( கள் ) கண்டாயே , 
கோ ( ணா ) (ன்றாமல் தோன்றிவிடும்--அகப்பேய் 

சுத்த வெளிதனிலே . 
பொய்யொன்றுஞ் சொல்லாதே -அகப்பேய் 

போக்கும் வரத்தாகும் , 
மெய்யென்று சொன் ( னா) ( ன ) க்கால் - அகப்பேய் 

வீடு [ H ] ( பெறலாமே , 
105 


( 
க 
) 


( 
உ 
) 


1586 


A DESCRIPTIVE CATALOGUR OF 


Colophon : 

அகப்பேய் சித்தர்பாடல் முற்றும் . 

சிவமயம் . 
( கு - பு . ) 

து ஞானவிஷயமான நூல் . எளிய நடையில் கும்மிப் பாடல் போன்ற 
ஒரு வகைப் பாடலாவாயது . இயற்றியவர் அகப்பேய் சித்தர் . ஒவ்வொரு 
கண்ணியிலும் அகப்பேய் என்ற விளியமைத்துப் பாடியிருத்தலின் இவர் இ . 
பெயர் பெற்றனர்போலும் . இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . இந்தப் பிரதி 
யில் இது முற்றுமிருக்கிறது . 


No. 1832. அகப்பேய் சித்தர் பாடல் . 

AKAPPÈL SIDDHAR PADAL , 
Pages , 5. Lines , 5 on a page . 

Begins on fol . 32b of the MS . described under No. 1036 . 
Incomplete. 

Same work as the above . 
( கு - பு .) 

இது முன்பிரதி போன்றது . இதில் பதினெட்டுக் கண்ணிகளே இருக்கின் 
றன . பிரதி நன்றாகவுளது . 


No. 1833. அகப்பேய் சித்தர் பாடல் . 

AKAPPÉI SIDDHAR PĀDA L. 
Substance, palm -leaf . Size , 10 } x 1 } iaches . Pages , .12 , Lines, 8 on a 

page . Character , Tamil, Condition , injured . Appearance , old . 
Begins on fol . 1a . The otber work herein is Nãnaccõbhanam . 


7a . 


Incomplete. 
Same work as the above . 


( கு - பு . ) -- 
இது முன்பிரதிபோன்றது . 

இந்தப் பிரதியில் ஐம்பத்தைந்து கண்ணிகளே உள்ளன . ஆதலின் முற் 
றுப்பெறவில்லை . 


No. 1834. அழுகணிசித்தர் பாடல் . 

ALUKAŅI SIDDHAR PÅDAL . 
Pages, 8. Lines, 6 on a page . 

Begins on fol . 48a of the MS . described under No. 802 . 
Incomplete. 

Similar to the above . It is attributed to Alukani Siddhar who is 
considered to be one of the 18 Tamil Siddhars. The work is printed 
but the printed edition does not contain the stanzas found in this 
manuscript. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1587 


Beginning : 

அ [ ய ] ( ஐங்கரனைத் தெண்டனிட்டேன் - ஆத்தாடி 

அருளடைய வேணுமென்று , 
தங்காமல் வந்தொருவன் -ஆத்தாடி 

தற்சொரூபங் காட்டியென்னை , 
கொள்ளைப் பிறப்பறுக்க-ஆத்தாடி 

கொண்டான் குருவாகி , 
கள்ளப் புலனறுக்க - ஆத்தாடி 

காரணமாய் வந்தானடி . 
ஆதார மாறினையும் - ஆத்தாடி 

ஐம்பத்தோ ரக்ஷரமும், 
சூதான கோட்டையெல்லாம் - ஆத்தாடி 

சுட்டான் துரிசறவே . 
வாக்காதி யைவரையும் -ஆத்தாடி 

மாண்டுவிழக் கேட்டேண்டி , 
தத்துவங்களெல்லாம் - ஆத்தாடி 

தலைகெட்டு வெந்ததடி . 
End :: 

மஞ்சன நீராட்டி - ஆத்தாடி 

மலர்பறித்துத் தூவாமல் , 
நெஞ்சு வெறும் பாழாய் - ஆத்தாடி 

நின்ற நிலை காணேண்டி . 
பாடிப் ( பாடிப் ) படித்து - ஆத்தாடி 

பன்மலர்கள் சாத்தாமல் 
ஓடித் திரியாமல் - ஆத்தாடி 

உருக்கெட்டு விட்டேண்டி . 
மாணிக்கத் துள்ளொளி போல்-- ஆத்தாடி 

மருவி யிருந்தாண்டி , 
பேணித் தொழுமடியார் - ஆத்தாடி 

பேசாப் பெருமையன் காண் . 
புத்தி கலங்கியடி - ஆத்தாடி 

போந்தேன் பொறிவழியே, 
பத்தி யறியாமல் - ஆத்தாடி 

பாழில் ) (ற்) க ( வு ) ( வி ) ழ்த்தேனே . 
தோற்ற மொடுக்க மில்லா - ஆத்தாடி 

? ஆருமறியார்கள் 


1 


( த -4 . ) -- 

இது ஞான விஷயமானது . பதினெண் சித்தர்களு ளொருவராகிய அழு 
கணி சித்தரியற்றியது , இப்பாட்டுக்களின் போக்கு அழுகைபோலிருத்தலின் 
இவர்க்கு இப்பெயர் அமைந்தது போலும் . இந்நூல் இந்தப் பிரதியில் முற் 
றுப்பெறவில்லை . இவை அச்சுப் பிரதியில் காணப்படவில்லை . 


1588 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1835. இடைக்காட்டுச்சித்தர்பாடல் .. 

IDAIKKĀTTUSIDDHARPĀDAL. 
Pages, 4. Lines, 5 on a page. 

Begins on fol , 46a of the Ms. desoribed undor No. 802 . 
Contains only 7 stanzas . 

Similar to the above . The work is attributed to Idaikkatta Siddhar 
who probably belonge to the herdsman caste . The work is printed 
but the printed edition does not contain these stanzas. 
Beginning : 

நூறாட்டிலைம்பது தூங்கப்போச்சு , இந்த- 
நோயாட்டி லஞ்சாடு நொந்து போச்சு 
சீராட்டில் பதினைந்து சென்றுபோச்சு , இனி- 
செலவாடு முப்பதுங் கூலிக்கிடும் 
மாறாட்டம் பண்ணாதே மங்கைக்கோனே , நன்றாய் 

மங்காமல் நம்மாட்டை மடக்கித்தாரும் . 
End : 

உச்சியுருமத்தி வெருதி லேரி 

யூரெங்குஞ்சுற்றி யுலாவிவந்து 
கச்சிவரதக்கோனான் தங்கையரை யிந்த ( க் ) 

கம்பக்கோனார் தாலிகட்டினாரே . 
( த - பு . ) 

து ஞானமார்க்கமான நூல் . எளிய தாழ்ந்த நடையுடையது . எனி 
னும் விஷயங்களை நன்கு விளக்குவது . சித்தர் பதினெண்மரி லொருவராய 
இடைக்காடராற் பாடப் பெற்றது . இவர் பாடல்களால் இவர் சாதியில் இடை 
யராயிருக்கலாமெனத் தோற்றுகிறது . இந்தப் பிரதியில் இவர் பாடல்கள் 
முற்றுமில்லை . இதில் எழு பாட்டுக்களே இருக்கின்றன . இவை அச்சுப் பிர 
தியிலில்லாதவை . 


( 
எ 
) 


No. 1836. ஏனாதிச்சித்தர்பாடல் . 

ÉNĀDICCITTARPĀDAL . 
Pages , 4. Lines, 5 , 6 on a page . 
Begins on Fol . 192 (a) of the M.8 . described under No. 802 . 

Ten stanzas attributed to Enā disiddhar on true knowledge on 
wisdom . These stanzas are not found in the printed edition . 
Beginning : 

வேதாகமத்தின் விசும்பதனுள் புக்கு 

மெய்கண்டவேனாதி யென் கொண்டுவந்தீர் , 
பேதாதிபேதச் சமயப்பிணக்கைப் 
பிசைந்துள்ள டக்கும் வியன் கொண்டு வந்தேன் . 

( க ) 


THE TAMIL MANUSCRIPTS , 


1589 


என்றும் பிறப்புமிறப்பு மெமக்கில்லை 

யென்கின்றவேனாதி யென் கொண்டுவந்தீர் , 
குன்றும் பதங்களுங் குன்றாப்பதங்களுங் 

கூடவிழுங்குங்குளிகை கொண்டுவந்தேன் . 


( 
உ 
) 


End :: 


( 
க 
) 


தானாதனாதந்த னானாதனாவென்று 

சாற்றியவேனாதி யென் கொண்டுவந்தீர் , 
ஊனாயுயிரா யுறவாயிருக்கும் 

ஒப்பிலா மெய்ஞ்ஞானங் கொண்டல்லோ வந்தேன் . 
அன்புக்குளன்பா யறிவாயிருக்கும் 

அறிவுள்ளவேனாதி யென் கொண்டுவந்தீர் , 
முன்செய் தவத்தின் முறையின் வழியே 

முடிவில்லா மெய்ஞ்ஞானங் கொண்டல்லோ வந்தேன் . 


Colophon : 


முற்றும் . 
( கு -பு . ) - 

இது மெய்ஞ்ஞான விஷயமானது . இந்தப் பிரதியிலுள்ள பாடல்கள் 
பத்து ; எனாதிச்சித்தரென்னும் பெரியார் இயற்றியது ; இவருக்கும் மற்றொ 
ருவர்க்கும் ஸம்பாஷணைபோல , வினாவிடையாக ஒவ்வொரு பாட்டும் அமைந் 
துள்ளது . நடை சாதாரணமானது . இப்பாடல்கள் அச்சுப்பிரதியில் காணப் 
படவில்லை . 


No. 1837. கடுவெளிச்சித்தர்பாடல் . 

KADU VELICCITTARPÁDAL . 
Page , 1. Lines , 5 on a page .. 
Begins on fol . 191b of the MS . described ander No. 802 . 

Contains 2 stanzas of a philosophical natare attributed to Kadu 
velisiddhar. The first of these stanzas is similar to a stanza found in 
the Tirumantiram of Tirumular. 


Beginning and End : 

வெல்லும்போது விடுவேன் வெகுளியை ( ச் ) 
செல்லும்போது செலுத்துவேனானதை 
அல்லும் பகலு மறிவுடன் றுஞ்சினால் 
கல்லும் பிளந்து கடுவெளியாமே . 
எட்டுமிரண்டு மறியாத வென்னை 
யெட்டுமிரண்டு மறிவித்தா யென்னந்தி 
யெட்டுமிரண்டு மறிவா வறிந்தபின் 
னெட்டுமிரண்டு மிலிங்கமதாமே . 


( 
உ 
) 


1599 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( கு- பு . ) 

-- 
இவை பதினெண்சித்தருள் ஒருவராகிய கடுவெளிச்சித்தரின் பாடல்கள் . 
இந்தப் பிரதியில் இவ்விரண்டு பாடல்களே யுள்ளன . இவற்றில் வெல்லும் 
போது என்னும் செய்யுள் திருமூலரியற்றிய திருமந்திரத்தில் சிறிது வேறு 
பட்டுக் காணப்படுகிறது . 


. 


No. 1838. காளச்சித்தர்பாடல் . 

KĀLACCITTARPĀDAL. 


Tages, 4. Lines, 5 on a page . 
Begins on fol . 43a of the MS . described under No. 802 . 
Incomplete. 

Similar to the above ; the authorship of the work is attributed to 
Kalasiddhar. 
Beginning : 

எல்லாருங் கொல்லையுழ - [ ய ]( வ ) ன் தோழா 

என் கணவன் பள்ள முழ ( ப் ) , 
பள்ளம் பழுத்தலவோ - என் தோழா 
பார்த்துவர பிள்ளையீரே. 

( க) 
[ I ] ( மு ) ன்னேரும் பின்னேரும்- என் தோழா 

மூவணையும் ஓரணை தான் , 
முன்னேருழுதுமிட - என் தோழா 
முகவெள்ளைக் காளையடா . 

( உ ) 
End :: 

சந்திரருஞ் சூரியரும் - என் தோழா 

சந்திபண்ணும் பொய்கையிலே , 
இந்திரனை நோக்கியடா- என் தோழா 
எடுத்தேனுழக்கோலை . 

(அ) 
( த - பு .) - 

இந்நூல் , பதினெண்சித்தருளொருவராகிய காளச்சித்தரியற்றியது 
ஞான விஷயமானது , அதற்குரிய விஷயங்களைப் பல குறிப்பு மொழிகளால் 
தெரிவிப்பது . இந்தப் பிரதியில் 8 கண்ணிகளேயுள்ளன . இப்பாடல்களால் 
இவர்க்குக் காளைச்சித்தரெனப் பெயரிருக்கலாமெனத் தோன்றுகிறது . 


No. 1839. குதம்பைச்சித்தர்பாடல். 

KUDAMBAICCITTARPĂDAL. 
Pages , 2. Lines , 5 on a page . 
Begins on fol. 45a of the MS . described ander No. 802 . 
incomplete. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1591 


Similar to the above ; Attribated to Kudambaisiddhar , Some 
stanzas not found in the printed edition are found in this manuscript. 
Beginning : 

பட்டணஞ்சுத்தி] ( ற்றி ) ப் பகலே வருவார்க்கு 
முட்டாக்கு எதுக்கடி 

- குதம்பாய் 
( முட்டாக்கு ஏதுக்கடி ) . 
தாவா ) ரமில்லை தனக்கொரு வீடில்லை 
தேவா ) ர மெ ( த்து ] ( று ) க்கடி - குதம்பாய் 
( தேவா ) மெற்றுக்கடி ). 


( 
க 
) 


( 
உ 
) 


End :: 


( 
n 
) 


எருமுட்டைதட்டி யிதங்கண்ட பெண்ணுக்குக் 
கருமுட்டை யே துக்கடி - குதம்பாய் 

( கருமுட்டை யேதுக்கடி ). 
, இருபத்தொன்றுங்கெட்டு இரந்துண்டுமாண்டிக்குக் 

கு ( ருதை )( திரை )க்கொம் பேதுக்கடி - குதம்பாய் 
( குதிரைக்கொம் பேதுக்கடி ). 

( யக ) : 
( கு - பு .) -- 

இந்நூல் ஞானவிஷயமானது . எளிய நடையையுடையது . குதம்பைச் 
சித்தர் இயற்றியதாகவுள்ளது . ஒவ்வொரு கண்ணியிலும் குதம்பாய் என்ற 
விளியை அமைத்துப் பாடியிருத்தலின் குதம்பைச்சித்தரெனப் பெயர் பெற்ற 
னர்போலும் . இந்தப் பிரதியில் இந்நூல் பூர்ணமாகவில்லை . பதினொரு 
கண்ணிகளே உள்ளன . இது அச்சிடப்பட்டுள்ளது . அச்சுப் பிரதியிலில் 
லாத சில கண்ணிகள் இதிலிருக்கின் மன . 


ப 


No. 1840. கொங்கணர்ஞானம் . 

KONGANARRANAM . 
Pages, 11. Lines , 5 on a page. 
Begins on fol. 87a of the MS . described under No. 1490 . 
Contains 10 stanzas only . 

On the attainment of Brahman through true knowledge which i 
to be got through the grace of one s Gara ; by Konganar . 
Beginning : 

பறிந்திருந்து ஆடவென்றால் வயதோ கொஞ்சம் 

போ போ போ வென்ன சென்ம மெடுத்தார் லோகர் , 
மறிந்தி திலே நோய்கோடி வறுமை கோடி 

வயது சென்று ( க ) ( A ) ழமானால் மயக்கங்கோடி , 
நெறிந்திதில் யென்ன வித்தை யென்னஞானம் 

நேராகப் பா ( ற் ) க்கவென்றா லாசை 
குறிந்ததிலே நோக்கவென் றால் மனங்கூடாது 

கொ . . க்கின் று பெண்ணாசை கொல்லுந்தானே . ( க ) 


. 


1592 


A DISORIPTIYE CATALOGUE O ) 


15 


* 


* 

: 
நன்முன புத்திரன்றான் பூரணத்திற் சென்றால் 

நலமான பிதா எறுவம்முசமும் முத்தி , 
[ நன்றான புத்திரன் றான் பூரணத்திற் சென்றால் 

நலமான பிதா நூறுவமிசமும் முத்தி ) 
நன்றான புத்திரன் னில்லாவிட்டால் 

நரகத்துக் கேதுவா யெய்தும்பாரே . 
End : 

ஊடலாம் லக்ஷயத்தைக் குருசொல்லகேட்டு 

உறைத்து நின்றால் மனமதிலே யொன் றிப்போகும் , 
நீடலாம் பூரணத்தின் விலாசம்போல 

நேராக மூன்றுவரை யேறிச்சொக்கி , 
நாடெல்லாம் நாம்போத நாமேயொன்று 

நம்மாலே பிரபஞ்சமெலாம் விரிந்ததென்று , 
ஆடலாம் சித்தாட்டும் ஞானவாட்டும் 

அப்பனே நீ வேறாய் நின்றுபாரே . 
( சூ - பு ) - 

இது , ஞான வழியாற் பரம்பொருளைக் கூடவேண்டுமென்றும் , அந்த 
ஞானத்தை யடையக் குருவினுடைய அருள் வேண்டுமென்றுங் கூறுவது . 
இந்தப் பிரதியில் 10 பாடல்களிருக்கின்றன , கொங்கணரியற்றியதாக 
நூலின் தலைப்பில் குறிக்கப்பட்டிருக்கிறது . 


I 


No. 1841. சட்டைமுனிஞான நூல் . 

SATTAIMUNINANANUL . 
Substance , palm - leaf . Size , 114 x 14 inches . Pages , 55. Lines , 8 On a 

page. Character, Tamil. Condition , Good . Appearance , Old . 

Begins on fol. la. The other work herein is Sattaimunjñānanül 
29a. 

Complete in 100 stanzas . 

A treatise of a philosophical nature dealing with the means of 
attaining the Supreme Brahmam . The work is attributed to Sattai 
mani . 
Beginning :: 

கை [ J ] லாச பரம்பதத்திலென்னை யாண்ட 

கடவுளெனுந் தெ ( ww ] ( V ) ணா மூர்த்திபாதம் , 
கை ( யி ) லாசத் தெனையீன்ற மாயிபாதம் 

கருணையுடன் போற்றி நித்தம் ஞானஞ்சொல்வேன் , 
கை [ J ] லாச நிற் ( ர்க் ) குணமே நின்மலமேதேவர் 

கட்டுகின் றீர் கேசரியைச்சின் மயமாய்க்க கயில் , 
கை ( யி ) லாச பரம்பரையாய் வந்தபேர்க்குக் 

கடைப்பிள்ளை ஞானத்தைப் பாடு (கின் ) றே ( னே ( ன் ) . 


{ 


THE TAMIL MANUSCRIPTS . 


1593 


தானெ ( ன் ) ற ஞானத்தின் பூமிகேளுஞ் 

சாதகமா யொகாரமென்ற அகாரவீடு 
வானென்ற பூமியிலே வித்தைக்கேளு 
மருவி 

நீற்கு மறிவான உகாரவிந்து 
வேனென்ற வெளியெல்லாம் படர்ந்து நின் ) 

வேதாந்த அந்தமென்ற மகாரமாச்சு 
கோனென்ற நாதமங்கே கு [ I ] ( மு ) றியாடும் 

கூப்பிட்டா ( லக் ) ( ற் ) கேளாது கண்ணும்போச்சே . 


( 
ங 
) 


End : 


( 
m 
) 


காணிந்தப் படியெல்லாங் கண்டுகொண்டு 

கலங்காம லிருக்காவாம் யுகமோகோடி 
வானிந்தக் காயமட்டே செகச்சாலமெல்லா 

ம ( ன )ந்தாண்டி யறிவில் வந்தாலெல்லாம் போச்சு 
ஆணிந்தப்படி நீங்கள் சமாதிகொண்டு 

[ P ] வரையாட்டாற்குளிகையிட்டு ஓட்டிப்பாருந் 
தோணிந்தப்படி சொன்னேனசி போதமுன்னைத் 

தூக்குஞ்சுழல் காற்றுத் துரும்பது போல் மவுனமாச்சே . 
மவுன மென் றி ரெனையாண்ட தெக்ஷிணாமூர்த்தி 

மலர்பணிந்து ஞானமிது நூறுஞ்சொன்னேன் 
மவுனமென்ற னாதர்கள் பதத்தைப்போற்றி 

வகையோடே நிகண்டாக வாதஞ்சொல்வேன் . 
மவுனமென்ற ஞானம் பொய் யென்போற்கையா 

வாகான செகண்டி போட் டே நூறில் 
மவுனமன்றோ சமரசந்தான் மக்காள் மக்காள் 

வாகான ஞானமுறை மு ( த்து ) ( ற்று ) ங்காணே . 


( ளக ) 


திருச்சிற்றம்பலம் . 
( த -4 . ) - 

இந்ரல் ஞான விஷயமானது . நாதாந்தமான பரம்பொருளைத் , தியா 
னித்து உய்யும்வகை இதிற் கூறப்பட்டுள்ளது . நூறு பாடல்களாலாகியது ,. 
இயற்றியவர் சட்டைமுனியாரெனத் தெரிகின்றது . இந்தப் பிரதியில் இந் 
நூல் முற்றுமிருக்கிறது . 


No. 1842. சட்டைமுனிஞான நூல். 

SATTAIMUNIÑĀNANŪL . 
Pages , 57. Lines , 8 on a page . 

Begins on fol . 29a of the MS . described above . 
Complete in 100 stanzas . 
Similar to the work described above . 

In the concluding stanza it is stated that the author already wrote 
2,500 stanzas on the subject of Vadam and 200 stanzas on Nanam . 
It may be noted here that a work in 1000 stanzas on Vadam by Kailāya 

106 


1594 


A DESCBIPTIVE CATALOOUE OP 


( 
க 
) 


(உ ) 


Battaimani probably the same as the author of the work now onder 
notice is described under R. Nos, 254 ( e ), 256 and 262 ( a ). 
Beginning :: 

அகண்டபரி பூரணமா முமையாள்பாத 

மப்புறத்தே நின்றதொரு வையர்பாதம் , 
பு ( ண் ]ெ ( ன்று ) நின்ற கணேசனொடு நாதர்கள் பாதம் 

புகழ் பெரிய வாக்குடைய வாணிபாதம் , 
நிகண்டெனவே யெனையாண்ட குருவின் பாதம் 

நிரை நிரையாச் சொரூபத்தில் நின்றோர்பாதம் , 
முகண்டெனை யீன்றெடுத்த சின்மயத்தின்பாதம் 

மூவுலகும் மெச்சுதற்குக் காப்புத்தானே . 
தாங்கி நின்ற சரியையிலேநின்ற சடம் வீழ்ந்தால் 

தப்பாது கிரியையிலே சாரப்பண்ணும் , 
வாங்கி நின்று கிரிகைவிட்டு வீழ்ந் ( து ) ( த ) தானால் 

மகத்தான வுடலெடுத்து யோகம்பண்னும் , 
ஓங்கி நின்று யோகம்விட்டு வீழ்ந் ( து )( த )தானா 

லுத்தமனே யு ( ச ) ( யர் ) ந்து நின்ற ஞானத்தேத்தும , 
பாங்கினின்ற வச்சின் மவுனமுத்தி [ u ] 

பரிவாக வாய்த்தவர்க ளறிந்து கொள்ளே . 
End :: 

மருளாமலிருக்க வல்லோவாதஞ் சொன்னார் , 

மாண்டிறந்து மாண்டிறந்து பிறக்க நன்றோ 
வெருளாமல் மனம்பிடித்த வாதியானால் 

வெகு [ சுளு ) ( வில ) கு ஏறுதற்கு ஞானவீதி 
அருளாமோ பொருளாமோ வென்று எண்ணி 

அலையாமல் நின்றவனே வாதயோகி 
இருளாமோ வெளியாமோ வென்று எண்ணி 
எகவெளி சுத்தவிரு ளாகப்போமே . 

( க ) 
Colophon : 

ஆகவப்பா [ J ] ( வி ) ருபத்து அஞ்சுநூறு 

அறைந்திட்டேன் வாதத்தை யறிந்துகொள்ளு 
மாகவப்பா விதுக்குள்ளே ஞான நூறு 

அப் ( H ] (புறத்தே சொன்னதொரு ஞான நூறும் , 
ஆகவப்பா விருபத்து எழுநூறு ( ம் ) 

மறிந்தமட்டுஞ் சொல்லிவந்தேன் வல்லோருண்டு , 
கவப்பா பாத்துறைத்த லிகபாமுஞ்சித்தி 
ஆதியென்ற குருவருளால் முத்து ) ( ற்று ) ங்காணே . ( உ ) 

குருகிருபை . 
( 5 பு .) 

இது முன் பிரதியினும் வேறானது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்று 
மிருக்கிறது . 


/ 


THE TAMIL MANUSORIPTS . 


1595 


No. 1843. சட்டைமுனிஞான நூல் . 

ŚAȚTAIMUNIÑĀNANŪL. 
Substance , palm - leaf , Size , 174 x 14 inches . Pages, 42 , Lines , 6 on a 

page , Character , Tamil . Condition , Injured . Appearance , Old . 
Begins on fol . 230. The other work herein is Nadantappirappu la . 
Complete. 

Same work as that described above . 
( த - பு .) 

இது , முன் பிரதிபோன்றது . ஆயினும் , இதன் மூன்று பாடல்கள் 
16-6-10 ( 1 ) நம்பர் பிரதியிலுள்ள முதல் மூன்று பாடல்களுடன் ஒத்திருக்கின் 
றன . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமுளது . 


No. 1844. சிவவாக்கியர்பாடல் , 

ŠIVAVÁKK YARPADAL . 
Sabstance , palm - leaf. Size , 12 x 1 inches . Pages , 62. lines , 9 , 10 on 

& page. Character , Tamil . Condition , Fair . Appearance , Old . 
Contains 1-340 stanzas only . 

A work on the significance of the Pañcākşara, and on the importance 
of the knowledge of Siva who is all- pervading. It is attributed to 
Sivavakkiyar. 

This work is printed and the printed edition contains more than 
500 stanzas . 
Beginning : 

அரியதோர் நமச்சிவாய மாதியந்தமானதும் 
ஆறு நூறு கோடிதேவ ரன் றுரைத்தமந்திரம், 
சுருதியஞ் செழுத்துளே சொல்லுமஞ்சுவாக்கியம் 
சோதி நின் றிலங்குகின்ற தூரதூரதூரமே , 
ஆதியந்த மூலவிந்து நாதமஞ்சுபூதமா 
வாதியந்த மூலவிந்து நாதமஞ்செழுத்துமா 
யாதியந்த மூலவிந்து நாதமேவிமேலதா 
யா தியந்த மூல விந்து நாதமேசிவாயமே . 

( 
மூவமண்டலத்துளே முற்சதுர மாதியாய் 
நாலுவாச வெனவிரல் நடுவு தித்தமந்திரங் 
கோலியஞ்சு மூன்றுமாய்க் குளிர்ந்தலர்ந்து நின்று நின்றதீ 
மேலும் வேறு காண்கிலேன் விளைந்ததேசிவாயமே , (ங ) 


( 
உ 
) 


End : 


கொடுக்கு நாலுவேதமுங் குசைப்புல்லுங் குடுமியும் 
பிடித்ததென்று முண்டதாயப் பிராமணப் பிதற்றரே 
நடித்தகோல மொன்றைவிட்டு ஞானமோத வல்லி ராய்த் 
திடத்தறிந்துண் மறந்துள்ளேசிவத்தையோது முண்மையே. ( ரு எ ) 
106A 


1596 


& DESCRIPTIVE CATALOGUE OF 


நானதேது நீயதேது நடுவில்நின்ற தேதடா 
கோனெடுத்துக் குறைவதேது குறித்தெமக் குரைப்பிரோ 
வானதேது வழிவதேது வப்புறத்தினப்புறந் 
தானதேது ராமராமராமனென்று [ r ] ( நாமமே . 

( ரு.அ ) 
பராபர நிலைமுற்றும் 

குருபாதமுன்னிற்கவும் . 
( 5-4 ,) 

இது பதினெண்சித்தருள் ஒருவராகிய சிவவாக்கியராற் பாடப்பெற்றது : 
இந்நூல் , பஞ்சாக்சரத்தின் உண்மையையும் , அப்பஞ்சாக்சரத்திற்குப் பொ 
ருளான பரமசிவமே எங்கும் நிறைந்துளது ; அச்சிவஞானந்தான் யாவர்க் 
கும் இன்றியமையாதது என்பதையும் தெளிவாய் விளக்கிச் சிவவறிவை வலி 
புறுத்தி அறிவூட்டுலது . தடை மிகச்சாதாரணமானது. இந்தப் பிரதியில் 
340 செய்யுட்களிருக்கின்றன . பிரதி நன்றாயிருக்கிறது .. 

இந்நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது . அச்சுப்பிரதியில் 500 பாடல்களுக்கு 
மேல் இருக்கின்றன . ஆதலின் இந்தப்பிரதி அபூர்த்தியானது . 


No. 1845. சிவவாக்கியர்பாடல் . 

ŚIVAVÁKKIYARPĀDAL . 
Pages, 64. Lines, 5 on a page . 

Begins on fol . la of the MS . described ander No. 1036 . 
Incomplete and wants beginning . 

Same work as the above .. 
( கு - பு ) - 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதே . ஆயினும் இந்தப் பிரதியில் 175 
பாடல்களே இருக்கின்றன . நூல் முதலிலிருந்து தொடங்கப்படவில்லை . 


No. 1846. சிவவாக்கியர்பாடல் . 

ŚIVAVÄKKIYARPÄDAL . 
Sabstance , palm - leaf . Size , 144 x 1 inches . Pages , 36. Lines , 5 on a 

page . Character , Tamil , Condition , good . Appearance , New . 
Begins on fol. 1a . The other work herein is Catuskonamalai 19a . 
Contains 122 stanzas . 

Same work as the above. 
( த - பு ) - 

இதில் சிவவாக்கியர் பாடல்கள் 122 இருக்கின்றன . இந்தப்பிரதி நன்றாக 


வுள . 


No. 1847 சிவவாக்கியர்பாடல் 

ŚIVAVĀKKIYARPĂPAL . 
Substance , palm -leaf . Size 141 inches . Pages , 46. Lines 5 01 & 

page . Character , Tamil . Condition , Much injured . Appearance 
Old . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1597 


Begins on fol . 5a . The other work herein is Aavaiyarpadal la . 
Contains 125 Stanzas . 


Same work as the above. 
( கு - பு . ) 

இதில் சிவவாக்கியர் பாடல் 125 இருக்கின்றன . இந்தப்பிரதி மிகச் சிதைந் 
திருக்கிறது . 


No. 1848. சிவவாக்கியர்பாடல் . 

ŚIVAVĀKKIYARPADAL. 
Pages , 40. Lines, 5 on a page . 

Begins on fol . 23a of the MS . described under No. 802 . 
Incomplete . 

Same work as the above . 
( கு - பு . ) 

இந்தப் பிரதியில் 76 பாடல்களே இருக்கின்றன . பிழைகள் மிகுதி 
யாகவுள . 


ப 


. 


No. 1849. சுத்தகாண்டம் . 

SUDDHAKANDAM . 
Pages , 5. Lines , 7 on a page. 

Begins on fol . 84a of the MS . described ander No. 1490 , 
Contains7 stanzas .. 

A treatise on the attainment of salvation through Caryā , Kriya, 
Jñāna and Yoga . In the heading the name of the work is noted as 
Sankarācāryar Suddhakāņdam . 
Beginning : 

தலங்கள் சு ( த்தி ]( ற்றித் திரிதல் நதிமூழ்கல் புட்பந் 
தனையெடுத்துச்சாத்தல் தொடுத்திடுதல் கோ [ J ] ( வி ) ல் 

துலங்கமுடித்திடுதல் விளங்கிடுதல் கூட்டல் 
சுத்திமெழுகிடுதல் பெரியோரைக் காணில் , 

வலங்கொடு விழுந்தெழுந்து கரங்குவித்தல் நோன்பு 
வருந்திடுதல் நந்தவனங் குளக்குழிவு செய்தல் , 

நலங்கள் பெறுஞ்சரி ( த ) ( யை ) வழிகடந்திட்டோர்க்கு 
நல்லறிவு மிகவாழ்வு பெறுவர்தாமே 
End : 

சாதிகுல விரவுரையார் விரதம் நோன்பு 
தனை விரும்பி யுடலொறுத்துத் தவங்கள் செய்யார் , 

நீதிபுராணங்கள் பல நூல்கள் பாரார் 
நிட்டைதொழில் முறையறிந்து தீர்த்தமாடார் , 


( க 


1598 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


கோ திமுடி யாரசனஞ் சுகியப்பண்ணார் 
கொடிய தொழில் தனை விரும்பிப் பணிகள் செய்யார் , 

வீதிமனத்துடைய ராயுவகத்தோ டொத்து 
விழிதுயில்வ ( ற் ) ( i ) புளியோடு பழம்போலொத்தே . 
( கு - பு .) 

இந்தூல் சைவசமயத்தைச் சார்ந்தது . இதில் , சரியை , கிரியை , யோகம் 
ஞானம் என்னும் நால்வகை மார்க்கங்களிலிருந்து செய்யவேண்டுவன இன்ன 
வெனவும் அவற்றால் அடையும் பயன் இன்னவெனவும் கூறுவது . எழுபாடல் 
களையுடையது . இந்நூலின் தலைப்பில் சங்கராசாரியர் சுத்தகாண்டமெனக் 
குறிக்கப்பட்டிருக்கிறதாதலின் , இது வடமொழியினின்று மொழிபெயர்க்கப் 
பட்டுள்ளதெனத் தோற்றுகிறது . 


No. 1850 ஞானக்கும்மி . 

KANAKKUMMI . 
Pages , 58. Lines , 5on & page . 

Begins on fol , la of the MS . described ander No. 1827 . 
Incomplete. 

Same work as that described under N. 115 ( k ) of the Triennial 
Oatalogue of Tamil Manuscripts Vol . II , 
( த - பு .) 

இது , மூவருடக் காட்லாக் 145 ( k ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . இந்தப் 
பிரதியில் 1-115- பாடல்களுள்ளன . இந்நூல் முற்றுப்பெறவில்லை ? 
இதற்கு வாலைக்கும்மிப் பாடவென்றும் பெயரிடப்பட்டுள்ளது . 


No. 1851. ஞானமதியுள்ளான் . 

KANANATIYULLAN . 
Substance , paper . Size , 134 x 84 inches . Pages , 52. Lines , 24-2 

in a page. Character, Tamil. Condition , Good . Appeuranee, Old . 

Begins on fol. 1a . The other works here in are Nītisāranubhavati 
rattu 290 , Kannivadi Appaiya Nayakar Vamsavali, 41a , Nitisarak 
karu , 81a , Daivaccilaiyanviralividutidi , 91a . 

Complete,. 

A treatise of a philosophical nature . In this work it is stated 
that a worldly -minded king while asleep dreamt that he had a vision 
of the goddess of wisdom and that thereafter he became spiritually 
enlightened and obtained salvation . 

By Muttānandasvami. 


THE TAMIL MANUSORIPTS .. 


1599 


Beginning : 

நமச்சிவாயம் படிக்கின்ற மதியுள்ளான் . 

தேவி துணையுண்டாகவும் , 
கொம்புசுழி கோணாமல் கொண்டவண்டி சாயாமல் 
அம்பு போல் கால்வாங்கி யய்யரே- கொஞ்சானா. 

முத்தானந்தசுவாமி ஞானமதியுள்ளான் . 
ஹரிவிந்து நாதமுந்து ஆநந்திபதத்தைப் போற்றிப் 
பரிமுந்து பத்தர் சித்தர் பண்புளோர் தன்னை வாழ்த்தி , 
உரிமுந்து உழக்கிரண்டு ஒன்றெனப் பொருளினாலே 
கரிவந்து மதியுள்ளாடுங் கணபதி காப்புத்தானே . 


* 


வண்மையா யுலகையாண்டு வாழ்ந்துதான் கோந்தி மன்னன் 
உண்மையாய் நூல்கள் பா ( ர் ) த்து உறுபொருளிதுவேயென்று 
நன்மையாம் பத்தர்சே ( ர் ) ந்து ஞானமாம்பதியிலேறித் 
தன்மையாம் வல்லியாவே தன்மதிகெட்டுள்ளானான் . 
மதிகெட்டு ( ப் ) புத்திகெட்டு வாழ்நகர் தன்னைவிட்டுப் 
பதிகெட்டு ( ச் ) சதாசிவத்தின் பட்டணந்தன்னில்வந்து 
விதிகெட்டு லச்சைகெட்டு மெய்ஞ்ஞானத் ( துளா ] ( தா ) டிப்பாடிப் 
நதிகெட்டுப் பூசைவிட்டு நற்சடையாண்டியானான் . 

( உ ) 
கொச்சகம் . 
End : 

தாயே பூருவமதில் தானாடுகின் றவல்லி 
நாயேன்படுந்துயரம் நாடோ றுங் கண்டுவந்தாய் 
பேயேனானாலும் பிள்ளையென நீகாத்து 
வாயே திறந்து குரு வாக்கியங்கள் சொல்வாயே , 

( ஙகசு ) 


* 


விருத்தம் . 
குருநெறியருளினாலே கொந்திமதேசத்துள்ளே 
யருள் நெறிவளருஞ்சோதி யல்லிமா நகரில் வந்து 
தருநெறிஞானபோதம் சங்கற்பம்வித்தையோகம் 
வருநெறியறிவு நன்மை வகுத்தொரு வயணமாக 

திருநெறியதனுள் சொன்னான் சித்தரானந்தமுற்றே . ( சள கூ ) 
Colophon : 
முத்தானந்தசுவாமி அருளிச்செய்த ஞானமதியுள்ளான் 

எழுதி முடிந்தது . முற்றும் . 
ருதி ( க ] ரோத்காரி சித்திரை கடுஉ திங்கட்கிழமை நாள் 
மிருகசீர்ஷ நக்ஷத்திரத்தில் மத்தியானத்துக்குமேல் எழுதிமுடிந்தது , 

முற்றும் . 
( த - பு ) 

இது , ஞான விஷயமான வொரு நூல், இதில் அஞ்ஞானபரனாய் உழன்றி 
ருந்த வோரரசன் ஓர்கால் நித்திரையில் தனக்கு ஞானசக்தி பிரத்தியட்சமா 


1600 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


னதாகக் கனவுகண்டு , பின் அதனைப் பலரோடுஞ் சொல்லிப் பித்தன் போலத் 
திரிந்து , அந்தச் சத்தியின் அருளைப் பெற்று ஞானம் எய்தி நற்கதியடைந்த 
தாக ஒர் கதை போல் விஷயம் விவரிக்கப்பட்டிருக்கிறது . வெண்பா , ஆசிரிய 
விருத்தம் , கொச்சகக்கலிப்பா, சிந்து முதலிய பலவகைப்பாக்கள் விரவிவர 
ப்பாடப்பட்டுள்ளது . செய்தவர் பெயர் முத்தானந்தசுவாமிகளெனக் குறிக் 
கப்பட்டிருக்கிறது . இதன் செய்யுள் தொகை நானூற்று மூன்று . இந்நூல் 
இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . இது முடிந்தபின் வைத்திய விஷய 
மான இரண்டு பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன . 


No , 1852. ஞானமதியுள்ளான் . 

ÑĀNAMATIYULLĀN . 
Substance , palm - leaf . Size , 121 inches . Pages , 80. Lines , 6-8 in 

a page . Character , Tamil . Condition , Much injured . Appearance , 
Very old . 
Complete. 

Same work as the above which was restored from this manuscript. 
( கு - பு . ) -- 

இது , முன்பிரதிக்கு மூலப்பிரதி . அதிலுள்ள அளவு இதிலும் உள்ளது . 
இந்தப் பிரதி மிகவுஞ் சிதைந்துள்ளது . சிவ ஏடுகள் முறிந்துள்ளன . 


No. 1853. ஞான மதியுள்ளான் 

ÑANAMATIYULLĀN . 
Substance , palm - leaf . Size , 124 x 1 inches . Pages , 113. Lines , 5 , 6 in 

a page . Character, Tamil. Condition , Much injured . Appearance ; 
Very old . 
Complete.. 
Same work as the above . 


( கு - பு .) - 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . இந்தப் பிரதியில் இது பூர்ண 
மாகவுளது . இதன் எடுகள் மிகவும் சிதைந்துள்ளன . 


No. 1854. ஞானமதியுள்ளான் . 

ÑĀNAMATIYULLĀN . 
Substance , palm - leaf . Size , 11 , 1 inches . Pages , 155 . Lines , 5 , 6 

in a page . Character , Tamil , Condition , slightly injared . Appearance , 
Old ,, 
Incomplete . 

Same work as the above . 
( 5-4. ) 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதே . இந்தப் பிரதியில், இறுதி மூன்று 
செய்யுட்கள் தவிர மற்றைைவயுள்ளன . 


rance , Old . 


- முன்னிலையாய்ஞானகுரு மொழிந்ததேது 
TXE TAMIL MANUSORIPTS . 

1601 
No. 1855. ஞானமதியுள்ளான் . 

NÁNAMATIYULLAN 
Fabstanoe, palm - leaf , Size , 12 } x 1 inches , Pages , 94. Lines , 6 , 7 

in & page . Character , Tamil , Oondition , slightly injured . Appea 
Incomplete. 

Same work as the above. 
( 5.பு. ) - 
இந்தப் பிரதியில் இந்நூலின் 1-318 பாடல்களேயுள்ளன . 

No. 1856. ஞானவெட்டியான் . 

KANAVETTIYAN . 
Sabstance, palm - leaf . Size , 12 } x 1 } inches . Pages, 25. Lines , 5 on a page . 

Character , Tamil , Condition . Much injured . Appearance, ola . 

Begins on fol. 30a . The other works hereia are : -- Nanakkammi la , 
Tattuvam 42 4 , Anusthanavidhi 511 , Amrtayagam , etc. , 62a . 

Contains 27 stanzas . 

A treatise of a philosophical nature . The work is different from 
the printed edition . 
Beginning : 
ஒருவர் செய்தபாவபுண்யமொருவருக்கு 

வுண்டென்று சொல்லுகின்ற ஆமைநெஞ்சே 
தருகுமவரவருயிர்க்குத் துணையாய்ச்சொல்லுக் 

தந்தை தாய்பெண்டுபிள்ளை துணையுமாமோ , 
வருகுமிந்தவியா திகளும் வினைதானல்லோ 

மக்கள் பெண்டுதாய்தந்தை வாங்கிக்கொண்டு , 
திருகியவர் பின்னொருவர்க் கீந்ததுண்டோ 

தி ( ரு ) ஷ்டாந்தங்கண்டு நீதெளிந் திடாயே . 
இன்னமின்னம்பிறவதனில் பிறக்க நன்றோ 

வினிமேலும்பிறவாமலிருக்கநன்றோ, 
வுன்னுகின்ற நினைவே துகருத்தங்கேது 

ஓதுகின்றவாக்கேது செவிதானேது 
பன்னுகின்றகலையேது கண் தானெங்கே 

பாடுகின்றசத்தந்தான் தொனித்ததெங்கே , 


( 
க 
) 


Ind : 


முத்திநெறியாய் மனதே முனைந்துபாரே . 


1602 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


( சூ- பு . ) - 

இந்நூல் ஞான மார்க்கத்தை விளக்குவது . அச்சிடப்பட்ட நூலினும் 
இது வேறானது . 27 செய்யுட்களேயுள்ளன. நூலாசிரியர் பெயர் முதலியன 
விளங்கவில்லை . 


No. 1857 நாதப்பத்து . 

NADAPPATTU . 
Pages . 10. Lines , 7on & page . 

Begins on fol . 25a of the MS . described under No. 250 . 
Complete in 11 stanzas . 

On the nature of Siva conceived as existing in the form of the 
mystic sound Nāda and on the means of realizing Siva and the bliss 
arising after such realisation , 

The author is apparently a disciple of Cinmayānandaguru. 
Beginning :: 

சின்மயானந்தகுரு பாதாரவிந்தந்துணை . 

[ னா ( நா ) தப்பற்று ( த்து ) . 
பாரான நவ்வெழுத்து மவ்வெழுத்துமவ்ல 

பஞ்சறிவாய் நின்று விளையாடியதுமல்ல , 
நேரான சிவ்வெழுத்துமவ்வெழுத்துமல்ல 

நெறியான கருவி கரணாதிகளுமல்ல , 
சீரான யவ்வெழுத்துமொவ்வெழுத்துமல்ல 

சிறந்த சிதம்பாத்தமர்ந்த சிவ நாதவிந்து , 
பேரான வெளியேகி யுடற்புகுந்து நின்று 

பேசியிடும் பெருமைதனைப் பிரித்தறிகுவீரே . ( க ) 
நாசி நுனி நடுவெழுந்த கூத்தைக் கண்டோர் 

நாதவிந்தின் செயலறிந்து பொருளைச் சொல்வோர் , 
பாசியெனு மூல மலத்திருந்தோ ரெல்லாம் 

பாடியிட்ட தத்துவங்கள் தொண்ணூற்றாறும் , 
பேசிவிழித்திடுவரிந்த நாதப்பற்றை ( த்தை ) ப் 

பிரியமுடனே யெழுதிக் கற்றிட்டோர்கள், 
காசினியில் மெய்ஞ்ஞானத் தேவராகிக் 
காலனையும் வென்று கைலாசமடைவாரே . 

( யாக ) 
சின்மயானந்த சிவாய குரு நாதர் பாதாரவிந்த சரோருகந் துணை . 
இந்நூல் , நாத ரூபமான சிவத்தின தன்மையையும் , அதனையறியும் விதத் 
தையும் , அறிந்தோர் அடையும் பயனையும் தெரிவிப்பது . பதினொரு பாடல் 
களாலாகியது . இதனை யியற்றியவர் “ சின்மயானந்த குரு ” என்னும் பெரி 
யாரது . சிஷ்யர்களுளொருவராகவிருக்கலாம் எனத் தோற்றுகிறது . இந் 
தப் பிரதியில் இது பூர்ணமாகவுள்ளது . 


1 


THE TAMIL MANUSCRIPTS 


1603 


No. 1858 நாதாந்தப்பிறப்பு . 

NĀDĂNTAPPIRAPPU . 
Pages, 44. Lines , 4 on a page . 

Begins on fol . 1a of the MS . described ander No. 1843 . 
Apparently complete in 100 Stanzas . 

A treatise of a philosophical character . It says that the world is 
pervaded by Śiva conceived as existing in the form of the mystio sound 
called Nāda and that he can be realized by a person only through 
proper initiation and instruction from a spiritual preceptor. 
Beginning : 

செத்திடுஞ் சீவனெல்லாந் திரும்பியும் பிறக்குமென்று 
பித்தர்காள் ( னை ( தை ) ந்து நின்றீர் பிறந்திடுவரவை ( க் ) கே ( ளீர் ) 
வித்தி ( னிற்பி )றந்தசீவ ( ன் ) விளைந்தபின் வித்தை . 
இத்தை நீரறியமாட்டீ ரெப்படி முத்திசேர்வீர் . 

( க ) 
( 

( * 
சத்தியே யகரமாகுஞ் சிவமதே யூமையாகு 
மெத்திசையுலகீரேழுமெழுந்தது ( மக ) ங்காரத்தால் 
சுத்தமாஞ்சோதிதானே சொல்லெழுத்தாமையாகிச் 

சத்தியுஞ்சிவமுமொன்றாய் நின்றது மூலவித்தே , 
End : 

நாதாந்தவீடது வே நாதமாகும் 
நலமுடைய . 

விந்துவாகும் , 
போதாந்தமானவுடல் சித்தான தான் 

பொருந்தியதோர்களைகளெல்லா மாயையாகும் ,, 
நாதாவே சிவகுருவேயென்று போற்றி 

நலமுடைய வெட்டெழுத்தை நாடி நின்றால் , 
நாதாந்தவீடுதனிலொன்று பின்னும் 

நன்மையுடன் கைலாச நண்ணுவாரே , 
நாதாந்தமானது வெளியதாகும் 

நலமுடையவேதாந்த . 


( 
m 
) 


கு - பு . ) 

இந்நூல் ஞானவிஷயமானது . உலகம் முழுதும் , நாதாந்தமான சிவமய 
மாகவுள்ள தென்றும் , அதனை அறியச் சற்குருவையடைந்து உபதேசம் பெற 
வேண்டுமென்றும் கூறுவது . இந்தப் பிரதியில் நூறுபாடல்கள் உள்ளன . 
இந்நூல் முற்றுப் பெற்றதாகவே தோற்றுகிறது . ரசிரியர் இன்னாரெ 
னத் தெரியவில்லை . 


1604 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


No.1859 பட்டிணத்துப்பிள்ளையார் பாடல் . 

PATTINATTUPPILLAIYĀRPADAL. 
Pages , 42. Lines, 8 on a page. 

Begins on fol . 26a of the MS . described under No. 185 . 
Contains 185 stanzas . 

A collection of stanzas composed by the well- known Pattinattup 
pillaiyar on various occasions . 

This M8 . contains the stanzas composed in praise of God Siva 
worshipped in the shrines at Conjeveram , Tiruvorriyūr, Tiruvidai 
maradur, Tirakkalatti, Madura ., ete . 
Beginning : 

பட்டண ] (டின ) த்து சுவாமிகள் அருளிச்செய்த 
முதலாவது கோ ) J [ த்தி )( ற்றி ) ருவகவல் . 

சார்வரி – தைமீ எஉ சுக்கிரவாரம் . 
நினைமின் மனனே நினைமின்மனனே 
சிவபெருமானைச் செம்பொனம்பலவனை 
நினைமின்மனனே நினைமின்மனனே . 
அலகை( த் ) தேரி ( ந ) ( ன ) லமரு காலின் 
உலகப் பொய்வாய்க்கை ( யை ) யுடலையோம்ப ( ற் ) க 
பிறந்தன வி ( ரு ) ( ற ) க்கும் இறந்தன பிறக்கு ( ம் ) 
தோன்றினமறையு மறைந்தன தோன்றும் 


* 


* 


* 


நினைமின் மனனே நினைமின் மனனே. 


திருவேகம்பமாலை . 


அறந்தானிய ( த்து ) ( ற்று ) மவனிலுங்கோடி 

யதிகமில்லந் , 
துறந்தானவனிற் சதகோடியுள்ளத் 

துறவுடையோன் , 
மறந்தா [ நா ]( ன்றக் ) கற்றறிவோடிருந் 

திருவாதனையற் , 
றிறந்தான் பெருமையை யென் சொல்லு 

வேன் கச்சியேகம்பனே . 


( க ) 


End : 


எத் ( த ] ( தொழி )லைச் செய்தாலும் மேதவத்தைப் பட்டாலும் 
முத்தர் மனமிருக்கு மோனத்தே - வித்தகமாய்க் 
காதிவிளையாடி யிரு கைவீகி வந்தாலுந் 
தா திமன நீர்க்குடத்தே தான் , 


( ஙக ) . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1605 


மாலைப் பொழுதினரு மஞ்சளரைத் தேகுளித்து 
வேலைமினுக் கிட்டு விழித்திருந்து-- சூலாகிப் 
பெற்றாள் வளர்த்தாள் பேரிட்டாள் பெற்றபிள்ளை 
பித்தா ( நா ) ( னா ) ளென் செய்வாள் பின் . 

( சய ) 
முற்றிற்று [ ம் ] . 
Colophon : 

அகவவ் ச , திருவேகம்பமாலை சக , திருத்தில்லை உய . திருச்செங்காடு 
க , திருவொத்தி ( ற்றி ) பூர் உ . திருவிடைமருதூர் உ . திருக்கழுக்குன்றம் 

திருக்காளத்தி சு . கயிலாயம் அ . மதுரை க . பொது சுச . வெண்பா 
அ . ஆக அகவல் ச , மற்ற கவிகள் - அக . 
( கு - பு .) - 

இது , பலராலும் போற்றப்படும் சிறந்த பக்திமானும் , வைராக்கிய சிரோ 
மணியுமாகிய பட்டினத்துப் பிள்ளையாராற் பாடப்பட்டது . இவரது ஊர் திரு 
வெண்காடு . இவர் துறவறம் பூண்டிருந்தனர் . ஆதலின் இவர் திருவெண் 
காட்டடிகளெனப் புகழப்படுவர் . இவர் பல சிவஸ்தலங்களையும், சிவபிரானை 
யும்பற்றிப் பாடிய பாடல்களும் பிரபந்தங்களும் பல . அவற்றுள் இந்தப் 
பிரதியில் நூற்றெண்பத்தைந்து பாடல்களே உள்ளன . 


No 1860 பட்டிணத்துப்பிள்ளையார் பாடல் . 

PATTINATTUPPILLAYARPADAL .. 
Pages , 4. Lines , 5 , 6 on a page . 

Begins on fol. 72a of the MS . described ander No. 1221 . 

Stanzas in praise of Cidambaram and of God Śiva worshipped 
therein under the name of Natarāja ; by Pattinattupillaiyår. 

These stanzas are called Koyii ruvakaval. 
( கு - பு . ) -- 

இந்தப் பிரதியில் , பட்டினத்தார் பாடிய கோயிற்றிருவகவல் மட்டு மிருக் 
கிறது . இந்த எட்டில் “ ஆக்கையைப் பழித்தவகவல் " என்று எழுதப்பட் 
டிருக்கிறது . . இந்தப் பிரதி மிகவுஞ் சிதைந்துள்ளது . 


No. 1861 பட்டிணத்துப்பிள்ளையார் பாடல் . 

PATȚINATTUPPILLAIYAR PADAL . 
Pages, 44. Lines , 5 on a page . 

Begins on fol, la of the MS . described under No. 802 . 
Contains 96 stanzas , 

Same work as that above . 
( 5-4 .) 

இது , முன் பிரதிபோன்றது . இதில் தொண்ணூற்றாறு பாடல்களே 
யுள்ளன , 


1606 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


, 


No. 1862 பட்டினத்துப்பிள்ளையார் பாடல் . 

PATTINATTUPPILLAIYĀR PĀDAL. 
Pages, 15. Lines, 5 on & page. 
Begins on fol . 27a of the Ms. described ander No.235 . 
Contains 43 stanzas 


Same work as that above. 


( சூ -4 .) - 

இந்தப் பிரதியில் நாற்பத்து மூன்று பாடல்களேயுள்ளன . 
சிட்ட பிரதியினும் சிறிது பாடபேதத்துடன் காணப்படுகின்றன . 


வை அச் 


No. 1863 பத்திரகிரியார் மெய்ஞ்ஞானப்புலம்பல் . 

BADDIRAGIRIYĀR MEYÑANAPPULAMBAL. 
Pages, 45. Lines, 7 , 8 on a page. 
Begins on fol . 50a of the Ms. described ander No. 1296 .. 
Complete. 

Same work as that described ander B. No. 149 ( f ) of the Tri . Cat 
of Mgs , Vol . II . Part 2 . 
Colophon : 

பத்திரகிரியார்க [ ளி ] ( N ) காலத்திரங்கள் முற்றும் . 
( கு-4 . ) - 

இது , மூவருடத்துக் காட்லாக்கின் 149 ( f ) நம்பர் பிரதிபோன்றது . இதில் 
இந்நூல் முற்றுமிருக்கிறது . 


No. 1864 பத்திரகிரியார் மெய்ஞ்ஞானப்புலம்பல் . 

BADDIRAGIRIYĀR MEYRĀNAPPULAMBAL. 
Pages, 23. Lines , 8 on a page . 
Begins on fol . 4a of the Mr. described under No. 1064 . 
Complete. 

Same work as the above. 
( கு -4 ) 

இது , முன்பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் முற்றுமிருக் 
றே . 


No. 1865 பலபலவாக்கியம் . 

PALAPALA VAKKIYAM .. 
Pages , 4. Lines , 5 on a page. 
Begins on fol . 194a of the Ms. described ander No. 802 . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1607 


(க ) 


A collection of select stanzas. The stanzas contained in this 
manusoript are 8 of which four belong to Sivavakkiyar . 
Beginning : 

பலபலவாக்கியம் . 
வாக்கினால் மனத்தினால் மனத்த காரணத்தினால் 
நோக்கினாலும் நோக்கொணாத நோக்கல்காண நோக்குவார் 
நோக்கினாலும் நோக்கொணாத நோக்கை நோக்கவல்லிராய் 

நோக்கினாலும் நோக்கொணாத நோக்குவந்து நோக்குமே 
End : 

சுட்டசட்டி சட்டுவங் கறிச்சுவையறியுமோ 
நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையிற் 
கட்டிவைத்த பொத்தகத்த ? தப்பிதக்கொதக்கெவா ? 

பொட்ட தா [ J ] ( ய்மு ) டிந்ததே பிரானையான றிந்தபின் . ( அ ) 
( 5-4 .) 

இதிலுள்ள பாடல்களெட்டு , அவற்றில் சிவவாக்கியர் பாடல் நான்கு . 
வனைய நான்கும் தாழ்ந்த நடையுடையனவே . இன்னாரியற்றியவெனத் தெரி 
யவில்லை . 


No. 1866 மச்சமுனிஞானம் . 

MACCAMUNI ANAM . 
Pages , 31. Lines , 6 on a page .. 
Begins on fol. 100a of the M8 . prescribed under No. 1490 . 
Complete. 

Same work as that described ander B , No. 280 ( c ) of the Triennial 
Catalogue of Mss . Vol . II , Part II . 
( த - பு .) 

இந்நூல் மூவருடக் காட்லாக் 280 ( 0 ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இந்தப் பிரதியில் முற்றுமிருக்கிறது . 


No. 1867 வேலப்பன் ஞானசூத்திர வெண்பா . 

VĒLAPPANNĀNASŪTTIRAVENPĀ . 
Pages, 4. Lines, 9 , 10 on a page . 
Begias on fol . 61a of the Ms. described under No. 1214 , 

A treatise bearing on Saiva religion . The name of the author is 
not given .. 
Beginning : 

வேலப்பன் ஞான சூத்திரவெண்பா. 
பாலப்பா வா நந்தப் பாதார விந்தநிலை 
சீலப்பா வுன்னடனச் சேவடிசேர் - வேலப்பா 
கண்ணுள்ளக் கண்ணாய்க் கருணைவடி வாயிருக்கும் 
விண்ணுள்ளக் கண்ணாம் வெளி 


. 


( 
க 
) 


1608 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


நாலப்பா எட்டுடனே நாதனுருவாயுணர்த்தும் 
போவப்பா வன்பானபோதமே - வேலப்பா , 
உள்ளத்துக் குள்ளாயொரு மனமொன் முயிருக்கும் 
உள்ளத்துக் குள்ளா மொளி . 


( 
உ 
) 


End : 


( அ ) 


சாதி பலதில்லைச் சாரூப்மாயெடுத்த 
வீதி பலதில்லை வெளிவீடு- நீதிகாண் , 
வேவப்பன் கண்காண விளையாடுவானொளியான் 
கோலப்பன் கொட்டாட்டுங் கோலம் . 
கோலமே யென்றறிந்த கோத்திரமொன்றாயிருக்குஞ் 
சாலமாய் நின்றறிவுசாராது -சாலம்பொய் , 
வேலப்பன் கண்ணாய்வெளி யாடிக்கண்டவறி 
வாலப்பா வானநத மாம் . 
ஆனந்தந்தானே யகண்ட பரிபூரணமாய் 
வானந்தமெங்கும் வளியொளியாம் - மோனந்தம் 
வேலப்பன் நின்று விரிவாடு மாநடனம் 
போலப்பா னுள னான போது . 


( 
க 
) 


( W ) 


குரு பாதமே கதி . 


( 5-4 . ) -- 

இந்நூல் ஞான விஷயமானதொரு நூலாகும் . இதில் ஒவ்வொரு செய் 
யுளிலும் ‘ வேலப்பன் என்றவொரு சொல் அமைந்துள்ளது . பத்துச் செய் 
யுட்களால் ஆகியது . பத்துச்செய்யுட்களும் இதில் இருக்கின்றன . எழுத்துப் 
பிழையுடன் உளது. ஏடுகள் சிறிது சிதைந்துள . 


GENERAL INDEX TO THE DESCRIPTIVE CATA 

LOGUE OF TAMIL MSS . VOL . IV 


1585 , 


ஊ 


எ 


NOTE .-- [ The names underlined are those of the works described .] 
( குறிப்பு : - இங்குக் கோடிடப்பட்டவை இக்காட்லாக்கில் வருணிக்கப்பட்ட நூல் 
களின் பெயர்களாகும் .] 

ஆறுமுகக்கடவுள் துதி 1529. 
அகத்தியர் ஞானம் நூறு 1584 , ஆறுமுகன 1441 , 1442 . 
1585 . 

ஆனந்தக்களிப்பு 1460 . 
அகத்தியர் தீட்சைவிதி 1575 , 1576 . ஆனந்த ருத்திரேசர் (காஞ்சீபுரம் ) 

1475 . 
அகத்தியர் பூஜாவிதி 1575 . 
அகத்தியர் பூஜைவிதி 1576 . 
அகத்தியர் பூரண சூத்திரம் 1575 . இட்டகர்மியமாலை 1555 . 
அகத்தியர் யோகம் ஆறு 1576 . இடைக்காட்டுச் சித்தர்பாடல் 1588 . 
அகத்தியர் ரத்தினச்சுருக்கம் 1460 . இராமானுசன் 1531 . 
அகப்பேய்ச் சித்தர் பாடல் 

1586 . 
அகரப்பதி ( அகரம் ) (காஞ்சீ ) 1489 . உத்தரபோதகம் 1514 . 
அகிலாண்டேசுவரி தோத்திரம் ( கா உதவுப்பத்து 1473 . 
வை ) 1504 . 

உபதேச வகுப்பு 1455 . 
அங்காளம்மை பதிகம் 1552 , 1560 . 

உமாதேவி 1515 . 
அங்காளம்மை பதிகம் ( மகிஷபுரி ) 

உய்யக்கொண்டார் 1531 . 
1505 . 
அப்பர் 1538 . 

ஊற்றுக்காடு 1516 , 1522 , 1524 , 
அம்பலவாணதேசிகர் 1483 . 

1525 . 
அமிருதயோகம் 1601 . 
அரன் 1538 . 
அருணகிரிநாதர் 1448 , 1449 , 1453, எம்பிரான் சதகம் 1530 . 

1454, 1461 , 1463 , 1466 , 1467. எல்லப்ப நாயனார் ( தாழைநகர் ) 
அருணாசலேசர் கலித்துறை 1469 , 1512 , 1513 .. 
1470 . 

எழுபத்து நாலு சிம்ஹாஸநாதி பதி 
அருணசலேசர் துதி 1460 . 

கள் 1531 . 
அருணாசலேசர் விருத்தம் 1470 . 

ஏ 
அல்லிமாநகர் 1599 . 

எனாதிச்சித்தர்பாடல் 1588 . 
அலர்மேல் மங்கை 1534 , 1536 . 
அவிநாசி ( கோயம்புத்தூர் ) 1471 . 

ஒ 
அவிநாசிநாதர் துதி 1471 , 1472 . 

ஒட்டிய நூல் 1480 . 
அவிநாசிப்பத்து 1529 . 

ஓள 
அழுகணிச் சித்தர்பாடல் 1586 . 
அனுமந்தப்பத்து 1517 . 

ஒளவையார் 1421 , 1422 , 1425 . 
அனுமந்தபுரம் 1499 , 1500 . 

ஒளவையார்பாடல் 1597 . 
அனுமான் 1538 , 
அனுஷ்டானவிதி 1582 , 1601 . 

கச்சபேசர் தோத்திரம் 1473 to 1475 . 

கச்சிச்சரவணதேசிகர் 1545 . 
ஆத்திசூடி வெண்பா 1558 . 

கச்சியப்ப தேசிகர் 1541 , 1579 . 
ஆதிமூலப்பத்து 1529 . 

கச்சியப்ப தேவன் 1559 . 
ஆநந்தலகரீ 1514 . 

கச்சியப்ப முனிவர் 1443 , 1474 . 
ஆயிரத்தெட்டுச்சிவாலயப்பாடல் கச்சியப்ப முனிவர்துதி 1540 to 1542 . 

கச்சியாநந்த ருத்திரர் 1546 . 
ஆளவந்தார். 1531 . 

கச்சியாநந்த ருத்திரேசர் கீர்த்தனை 
ஆறுகாடு மாகாத்மியம் 1429. 

1475 . 


1472 . 


2 


காரி (சனிபகவான் ) 1538 . 

கால பைரவர் (காசீ ) 1476 , 1477 . 
கஞ்சனூர் 1516 . 

காலாங்கியையர் 1583 , 1584 . 
கடம்பாடி 1516 . 
கடலூர் 1525 to 1527 . 

காவைப்பதி 1504 , 1505 . 
கடலூர் மேற்காவலம்மை பதிகம் காளச்சித்தர் பாடல் 1590 . 

1499 . 
கடுவெளிச்சித்தர் பாடல் 1589. 
கடைக்கணியல்வகுப்பு 1454 . 

குகப்பெருமாள் 1436 . 
கணபதி 1424 . 

குதம்பைச்சித்தர் பாடல் 1590 . 
கணபதிதுதி 1529 . 

குமரகுருபர சுவாமிகள் 1480 , 1481 . 
கணபதி யாசிரிய விருத்தம் 1421 , குமாபுரக் தமான்துதி 1434 . 
1429 . 

குமரபுரம் 1434 to 1436 . 
கதிர்காமத் தேவாரம் 1430 . 

குமானகவல் 1436 , 1437 . 
கதிர்காமத் தேவாரம் 1478 , 1479 . 

குமாரசுவாமி 1436 . 
கதிர்மலைக்குமர வேள்துதி ( ஈழநாடு ) குமாரதேவர் ( சாந்தலிங்கசுவாமி சீ 
1431 . 

டர்) 1518 , 1519 . 

குமார . தவர் 1546 , 1547 . 
கந்தப்பையர் 1443 . 
கந்தரந்தாதி உரையுடன் 1432 , 1433. குமாரபாரதியார் ( புதுவைநகர் ) 1542 , 

, 

1543 . 
கந்தரலங்காரம் 1434 . 

குயிற்பத்து 1437 , 1438 . 
கபாலீசர் (திருமயிலை ) 1560 . 

குருநமச்சிவாய தேவர் (சிதம்பரம் ) 
கபாலீசர் கீர்த்தனை 1505 , 1552 . 

1497 . 
கபிலதேவர் 1427 . 

குருமொழிவெண்பா 1555 . 
கபிலரகவல் 1581 . 
கயிலாயம் 1605 . 

குருலிங்க சங்கமவிளக்கம் 1429 . 
கரவகுப்பு 1455 , 
கவுணிய கோத்திரம் 1553 . 

கூர்மானந்தர் சூத்திரம் ஐம்பத் 
கள்ளழகர்பதி 1516 . 
கற்பகப் பிள்ளையார்துதி 1422 . 

தொன்று 1577 . 
கற்பகவல்லிதுதி ( மயிலாப்பூர் ) 1506 . 

கே 
கற்பகவிநாயகர் 1422, 1423 . கேரளோத்பத்தி 1428 . 
கன்னனூர் 1516 , 1520 to 1522 . 
கன்னிவாடி அப்பையாநாயகர் வம்சா 
வளி 1598 . 

கைலாசத்திருப்பதிகம் 1478 . 

கைலாசநாதர் தோத்திரம் 1479 . 
காசிக்காலபைரவர் பதிகம் 1476 . 

கொ 
காசித்துண்டி விநாயகர் திருவருட் 

கொங்கணர் ஞானம் 1591 . 
பா 1424 , 1425 . 

காங்கணர் வாக்கியம் 1577 . 
காசீ 1424 , 1476 , 1477 , 1538 . கொல்லூர் 1516 . 
காஞ்சிப்புராணம் 1548 . 

கொலு வகுப்பு 1.54 . 
காஞ்சீபுரம் 1474 , 1475 , 1477 , 1489 , கொற்றவன்குடி உமாபதி சிவாசாரி 
1490 , 1494 , 1542 , 1543 , 1604 , யர் 1484 , 1485 . 
1605 . 

கோ 
காஞ்சீபுரம் , சரவணதேசிகர் 1545 , 
1546.1 

கோந்தி தேசம் 1599 . 
காஞ்சீ வரதராஜஸ்வாமி கோயில் கோந்திம தேசம் 1599 . 
கைபீது 1428 . 

கோந்தி மன்னன் 1599 
காத்தவராயர் 1523 . 

கோபாலகிருஷ்ணன் 1530 , 1531 . 
காயாரோகண க்ஷேத்திரம் ( காஞ்சீ ) கோயம்புத்தூர் அவிநாசிநாதர் 
1477 . 

1471 . 
காயாரோகணேசர் தோத்திரம் 1477 , கோயில் நான்மணிமாலை 1556 . 
1478 . 

கோயிற்றிருவகவல் 1605 . 


கை 


கா 


கோ 


கோலியநல்லூர் 1522 . 

சிதம்பரச்செய்யுட்கோவை 1480 to 
கௌ 

1482 . 
கௌரிப்பத்து 1507 . 

சிதம்பரசுவாமிகள் 1437 , 1543 to 
க்ஷே 

1547 . 
க்ஷேத்திர நாமப்பஃறொடை 1484 , சிதம்பரசுவாமிகள் துதி 1546 , 1547 . 
1485 . 

சிதம்பரம் 1422 , 1423 , 1480 , 1481 , 

1497 , 1508 , 1509 , 1556 , 1605 . 
சங்கராசாரியர் 1510 , 1511 . 

சிந்தாமணீசர் துதி 1482 , 1483 . 
சங்கராசாரியர் சுத்தகாண்டம் 1597 , 

சிந்தாமணீசர் கழிநெடில் விணண 
1598 . 

ப்பம் 1483 . 
சச்சிதாநந்த மாலை 1573 to 1575 . 

சிவகாமியம்மை துதி 1428 . 
சச்சிதாநந்த விளக்கம் 1557 . 

சிவகாமியம்மை துதி (சிதம்பரம் ) 
சட்டைமுனி ஞான நூல் 1592 , 1593 , 

1508 to 1510 . 
1595 . 

சிவகிரிவகுப்பு 1454 . 
சட்டைமுனிநாயனார் ஞானவெண்பா 

சிவக்ஷேத்திர சிவநாமக்கலிவெண்பா 
( ஆத்திசூடி.) 1557. 

1484 , 1485 . 
சடகோபன் 1531 . 

சிவக்ஷேந்திர சிவநாமப்பஃறொடை 
சத்துருசங்காரமாலை 1438 . 

1484 . 
சதாசிவயே கீசுவரர் 1578 , 1579 . 

சிவசூர்யன் 1483 . 
சதுஷ்கோணமாலை -1596 . 

சிவஞான தேசிகர் ( தருமபுரம் ) 
சபாபதி 1463 , 1464 . 

1424 , 1425 , 1579 . 
சமுத்திர விலாசம் 1428 . 

சிவஞான பாஷ்யம் 1548 . 
சமையபுரி 1522 . 

சிவஞான முனிவர் 1474 , 1540 , 
சரசுவதி துதி 1529 . 

1541 , 1548 , 1554 . 
சரவணதேசிகர் ( கச்சி நகர் ) 1542 , சிவஞானமுனிவர் துதி 1548 , 1549 . 

1543 , 1545 . 
சரவணதேசிகர் கலித்துறை 1543 . 

சிவநாமப்பஃறொடை 1485 

சிவநேசச் செட்டியார் ( திருமயிலை ) 
• சரவணதேசிகர் தோத்திரம் 1542 , 

1553 
1544 . 

சிவப்பிரகாச சிவவீரபத்திரர் 
சரவண தேசிகர் வெண்பா 1544 . 

1485 . 
சரவணபவானந்தர் பதிகம் 1439 . சிவப்பிரகாச சுவாமிகள் ( துறைமங்க 
சல்லிய நூல் 1480 . 

லம் ) 1444 . 
சற்குருமாலை 1545 . 

சிவப்பிரகாசம் 1486 , 1545 . 
சற்குருவானந்தர் அம்மானைப்பாடல் சிவப்பிரகாசர் ( திருவண்ணாமலை ) 
( மயிலை ) 1461 . 

1549 , 1550 . 
சனிபகவான் 1538 . 

சிவப்பிரகாசர் ஊஞ்சல் 1549 . 
சனீசுவரன் (சனைச் . ரன் ) தோத்திரம் சிவப்பிரகாசன் 1444 , 1445 . 
1537 . 

சிவபாத விருதயர் 1553 . 
சஷ்டிகவசம் 144 ) . 

சிவபெருமான துதி 1486 . 

சிவயோக தீபிகை 1578 . 
சாமளையம்மை நவரத்தினம் ( பைய சிவயோகப்பிரதீபிகை 1578 , 1579 . 
னூர் ) 1499 . 

சிவயோகம் 1580 . 
சாமளையம்மை நவரத்தினம் 1507 , சிவலோக வகுப்பு 1454 . 
1508 . 

சிவவாக்கியர் பாடல் 1595 to 1597 , 

1607 . 
சிங்கபுரி 1522 . 

சிவன் 1570 , 1571 . 
சிங்கராயன் 1523 . 

சின்மயானந்த குரு 1602 . 
சித்திரவெண்பா 1558 . 

சின்னய்ய தேசிகர் ( பொய்கைப் பாக் 
சித்து வகுப்பு 1454 . 

கம்) 1463 , 1464 . 


சா 


4 


ஞான 


( க 


சின்னய்யன் 1444 . 

ஞானசம்பந்தர் (சீகாழி ) 1533 . 

ஞானசம்பந்தர் கீர்த்தனை 1505 . 
சீகாழிஞானசம்பந்தர் 1533 . 

ஞானசம்பந்தர் துதி 1505 . 

ஞானப்பிரகாசர் ( திருவாரூர் ) 1551 . 
சீதரன் 1538 . 

ஞானப்பிரகாசர் தோத்திரம் 1550 . 
சீர்காழி 1552 , 1553 . 
சீர்பாத வகுப்பு 1453 , 1454 . 

ஞானக்கும்மி 1582 , 1601 . 
ஞானக்கும்மி 1598 . 

மதியுள்ளான் 1598) to 
சுத்தகாண்டம் 1597 . 

1601 , 
சுந்தரமூர்த்தி நாயனார் 

1478 , 

ஞான வம்மானை 1559 . 
1479 . 
சுந்தரமூர்த்தி பதம் 1487 . 

ஞானவெட்டியான் 1582 . 

ஞானவெட்டியான் 1601 . 
சுப்பிரமணியக் கடவுள் 1430 , 1431 , 
1437 to 1440 , 1453 , 

ஞானோபதேசம் 1581 . 

1456 , 
1458 , 1461 , 1463 to 

1466 , 
1468 , 1469, 1563 . 
சுப்பிரமணியர் திருநீற்றுப்பத்து 

தக்ஷிணாமூர்த்தி ஞானவடுக்கு நிலை 
1529 .. 

1460 . 
சுப்பிரமணியர் துதி 1529 . 

தக்ஷிணமூர்த்தி துதி 1489 . 
சுவாமிநாத பிள்ளை ( பையனூர் ) ( கண தக்ஷிணாமூர்த்தி வாக்கியம் 1460 . 

க்கர் ஜாதி ) 1500 , 1507 , 1508 , தசாவதாரப்பத்து 1531 . 
1516 , 1517 . 

தட்சிணாமூர்த்தி 1563,1572 . 
தட்சிணாமூர்த்தி மெய்ச்சுருக்கம் ஐம் 

பது 1572 . 
சூரியன் தோத்திரம் 1539 . 

தணிகை நாற்பாவலங்கல் 1441 . 

தணிகைப்பத்து 1456 , 1457 . 
செருக்களத்தலகை வகுப்பு 1454 . 

தணிகைப்புராணம் 1540 , 1541 . 
செல்வவிநாயகர் (வானைப்பதி ) 1428 தணிகையாற்றுப்படை 1 + 43 . 

தத்துவ நூல் 1582 . 
சே . 

தத்துவம் 1601 . 
சேநர் திபதி 

( விஷ்வக் - ஸேநர் ) ( தருமபுரம் சிவஞான தேசிகர் 1424 , 
1531 , 

1425 . 
சேவகன் வகுப்பு 1454 . 

தருமேசன் தோத்திரம் 1490 , 
சேஷகிரி 1534 , 1535 . 

தவப்பிரகாசர் துதி 1551 . 
சொ 

தற்செயலழிந்த தகைமை 1580 . 
சொக்கநாதக் கடவுள் ( மதுரை ) 
1488 . 

தா 
சொக்கநாதர் வெண்பா 1488 . தாமிரப்பொருனை ( தாம்பிரபர்ணீ) 

1532 , 
சொரூப வகுப்பு 1455 . 
சோ 

தாயுமானவர் 1573 , 1574 . 
சோதிடப் பத்து 1489 . 
சோதிடப் பாடல் 1582 . 

திகிரிவனப்பத்து 1491 . 
சோ மகாசுரன் 1531 . 

தியாகராசர் துதி 1491 . 
சௌ . 

தியாகேசர் திருவிளையாட்டுக் கலிவெ 

ண்பா 1493 . 
சௌந்தரிய லாரீ 1510 , 1511 . 
சௌந்தரிய லஈர் உரையுடன் 1512 , திருக்கச்சூர் தியாகராஜர் 1492 , 1493. 

திருக்கக்சி நம்பி 1531 . 
1513, 1514. 
சௌந்தரிய லகரீ சக்கிரங்கள் 1514. ( திருக்கையில் வழக்க வகுப்பு 1454 , 

திருக்காளத்தி 1604 , 1605 . 


திருச்சிராப்பள்ளி 1517 . 

திருவாவடுதுறை 1548 , 1562 , 1563 . 
திருச்செங்காடு 1605 . 

திருவாவடுதுறை கச்சியப்ப முனிவர் 
திருச்செந்தில் வகுப்பு 1454 . 

1443 , 1474 . 
திருச்செந்திலந்தாதி 1444 , 1445 , 

திருவாவடுதுறை சிவஞானமுனிவர் 

1540 , 1541 , 1554 . 
1446 . 
திருச்செந்தினிரோட்டகயமகவந்தாதி திருவிளையாடற் கருணைத்திருவிருத் 

திருவிடைமருதூர் 1604 , 1605 . 
1444 , 1445 
திருச்செந்தூரந்தாதி 1444 , 1445 . 

தம் 1495 , 1496 . 
திருஞானசம்பந்தமூர்த்தி 1560 , 

திருவிளையாடற்புராணம் 1486 , 1487 . 
திருஞானசம்பந்தர் ( சீர்காழி ) 1552 , திருவுசாத்தானத்தோத்திரம் 1496 . 
to 1554 . 

திருவுளப்பத்து 1496 . 
திருஞானசம்பந்தர் துதி 1552 , 1560. திருவெண்காட்டடிகள் 1605 .. 
திருஞானசம்பந்தர் தோத்திரக் கீர்த் 

திருவேகம்பமாலை 1605 . 
தனை 1552 , 1560 . 

திருவேளைக்காரன்வகுப்பு 1454 . 

திருவொற்றியூர் 1604 , 1605 . 
திருஞான வேழவகுப்பு 1454 . திருவொற்றியூர் தியாகராசர் , 1491 , 
திருத்தணிகை 1441 , 1442 . 

1492 . 
திருத்தணிகைக் குமரன் பதிகம் 1446. திருவொற்றியூர் வடிவுடையம்மை 
திருத்தணிகை சரவணப்பெருமாள் 1529 . 
ஐயர் 1454 . 

தில்லை நடராயர் 1509 . 
திருத்தில்லை 1605 . 

து 
திருத்தொண்டர் திருநாமக்கோவை துண்டிவிநாயகர் 1424. 
1554 . 

துறைசை ( துறையூர்) 1485 , 1486 . 
திருநெலவேலி 1562 , 1563 . 

துறைசை நமச்சிவாயன் 1562 . 
திருப்பதி வேங்கடேசர் 1534, 1535 , துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமி 
1536 . 

கள் 1444 . 
திருப்பரங்கிரி வகுப்பு 1453 , 1454 . 
திருப்பழனி வகுப்பு 1454 . 

தெய்வச்சிலையார் விறலிவிடுதூது 

1598 . 
திருப்போரூர் 1437 , 1438 , 1452 , 
1516 . 

தே 
திருப்போரூர்ச்சந்நிதி முறை 1446 , தேவாரம் 1552 . 

தேவராயசுவாமி 1440 , 1441 . 
1451 , 1546 , 1547 . 
திருப்போரூர் சித : பரசுவாமிகள் 

தேவியகவல் 1515 . 
1547 . 

தேவேந்திர சங்கவகுப்பு 1453 , 1454 . 
திருமங்கை 1531 . 

தோ 
திருமந்திரம் 1561 , 1589 . 

தோத்திரமாலை 1446 . 
திருமயிலைக் கபாலீசர் தோத்திரக் கீர் 

நக்ஷத்ரமாலை 1478 . 
த்தனை1560 . 

நடராஜப்பெருமான் 1480, 1481 . 
திருமயிலை சிவநேசச்செட்டியார் 1553. நடராஜர் 1556 . 
திருமால் 1531 , 1537 . 

நம்பாண்டார் . 1553 . 
திருமூல தேவர் 1561 , 1563 , 1589 . நமச்சிவாயமாலை 1496 . 
திருமூலர் தியானக்குறிப்பு 1561 . 

நமப்பத்து 1532 . 
திருமேற்றளி (காஞ்சியின் கண்ணது ) நரசிங்கப்பத்து 1529 . 
1494 . 

நரசிங்கப்பத்து 1533 . 
திருமேற்றளித்தோத்திரம் 1493 , 

நவக்கிரகங்கள் 1538 . 
1494 . 

நவக்கிரகத் தோத்திரம் 1539 . 
திருவகுப்பு 1453 , 1454 , 1455 . 

நா 
திருவண்ணாமலை 1469 , 1470 , 1549 , 
1550 .. 

நாதப்பத்து 1602 . 
திருவள்ளுவர் 1581 , 1582 . 

நாதமுனி 1531 : 
திருவாமாத்தூர்க்கலம்பகம் 1496 . நாதாந்தப்பிறப்பு 1603 , 


தெ 


- 


6 


பை 


பு 
நீதிசாரக்கரு 1598 . 

புதுவை நகர்க்குமார பாரதியார் 
நீதிசாரானுபவத்திரட்டு 1598 . 

1542 , 1543 . 
நெ 

புதுவை மணற்குள விநாயகர் துதி 
நெல்லைக்குமாரசுவாமி 1562 , 1563 . 

1425 , 1426 . 
நெல்லைக்குமாரசுவாமி தோததிரம் புயவகுப்பு 1454 . 
1561 . 

பூ 
பகவதியார் 1553 . 

பூதசங்காரவகுப்பு 1455 . 
பச்சையப்பன் 1463 , 1464 . 

பூதவேதாளவகுப்பு 1454 . 
பஞ்சாக்ஷரம் 1577 1578 . 

பூம்பாவை 1353 , 1560 . 
பட்டினத்துப்பிள்ளையார் பாடல் 

1604 1605 . 
பட்டினத்துப்பிள்ளையார் 

பிரபந்தம் பெரியநம்பி 1531 . 
1555 1556 . 

பெரியநாயகியம்மை பதிகம் , (வாலி 
படைவீட்டம்மை 1517 . 

கொண்டபுரம் ) 1517 . 
படைவீட்டம்மை துதி 1516 . 

பெரியநாயகியம்மை (விருத்தாசலம் ) 
படைவீட்டம்மை பதிகம் 1499 . 

1518 , 1519 . 
படைவீடு 1516 , 1522 . 

பெரியபாளையம் 1516 . 
பத்திரகிரியார் மெய்ஞ்ஞானப் புலம் பெருத்தவசனவகுப்பு 1454 . 
பல் 1607 . 

பெருந்துறையான் 1567 . 
பதஞ்சலியார் 1584 . 

பெருமணநல்லூர் 1:53 . 
பலதேவர்கள் துதி 1563 . 
பலபலவாக்கியம் 1606 . 
பழனி 1456 to 1460 . 

பையனூர் 150 ) , 1508 . 
பழனி சிவசுப்பிரமணியர் பதிகம் பையனூர் சுவாமிநாத பிள்ளை 1516 , 
1446 . 

1517 , 1525 to 1527 . 
பழனிப்பத்து 1456 . 

பையனூர் வரதராஜ பிள்ளை 1536 , 
பழனிமலைக்குமரன் துதி 1457 . 

1537 . 
பழனிமலை வடிவேலர் பதிகம் 1446 . 
பழனிமலை வடிவேலர் பதிகம் 1458 . 
பழனிவேலர் துதி 1459 , 1450 . 

பொய்கைப்பாக்கம் 1497 to 1499 . 
பள்ளியெழுச்சி 1535 . 

பொய்கைப்பாக்கம் சின்னய்ய தேசி 

கர் 1463 , 1464 . 

பொய்யாமொழீசர் 1497 , 1498 , 
பாண்டியர் சரித்திரம் 1428 . 

1499 , 
பார்வதி 1504 , 1570 , 1571 . 

பொய்யாமொழீசர் அஷ்டகம் 1497 . 
பார்வதி பதிகம் 1519 , 1522 . பொய்யாமொழீசர் கலித்துறை 1498 . 
பாரதம் 1432 , 1433 . 

பொருகளத்தலகை வகுப்பு 1454 . 
பாலாறு 1525 , 1526 . 
பாலையானந்தசுவாமிகள் 

ஞானக் 

போ 
கும்மி 1564 . 

போகநாயனார் யோக நூல் 1583 . 

போகர் பூஜாவிதி பரிபூரணம் 1460 , 
பிரமாதராயன் 1510 , 1511 . 

போர்க்களத்தலகை வகுப்பு 1454. 
பிள்ளையார் அகவல் 1425 . 

போரிச்சிதம்பர தேவன் 1546 , 1547 . 
பு 

போரூர் ஆறுமுகன் குறுங்கழி நெ 
புதுவை 1426 , 1427 , 1501 , 1502 , 

டில் விருத்தம் 140. 1451 . 
1542 , 1543 . 

போற்றித் திரு விருத்தம் 1499 . 


பா 


7 


வ 


மெ 


மு 
மகர நெடுங்குழைக்காதர் தோத்தி முத்தாநந்தசுவாமி ஞ ன மதியுள் 

ளான் 1599 . 
ரம் 1533 . 

முத்துக்கன்னனூர் 1523 . 
மகிஷபுரி 1505 , 1506 . 

முத்துக்காளத்தி 1483 . 
மச்சமுனி ஞானம் 1:07 . 

முப்பந்தோட்டியுலா 14 : 9 . 
- மச்சேந்திரய்யர் ஞானக்கலிப்பா 

முயலகன் 1538 . 
1565 . 
மண்ணிப்பாகை சுப்பிரமணியர் பதி 

முருகக்கடவுள் 1400 to 1432 , 14 : 6 , 

14 7 , 1440 to 1444 , 1448 , 
கம் 1446 . 

1449 , 1461 , 1463 to 1467 , 
மண்ணிப்பாகைநகர்ச் சுப்பிரமணியர் 

1570 , 1571 . 
பதிகம் 1468 . 

முருகன் துதி (வருமுருகாற்றுப்படை ) 
மணக்கால் நம்பி 1531 . 

1464 , 1465 . 
மணவாளன் வகுப்பு 1455 . 
மணற்குள விநாயகர் துதி ( புதுவை ) 
1425 , 1426 . 

முருகன் துதி 1465 , 1466 , 1529 . 
மணியப்ப முதலியார் ( மத்தூர் ) 
1454 . 

மூத்த நாயனார் இரட்டைமணிமாலை 
மதுராபுரி வாலைதாசன் 1564 . 

1427 . 
மதுரை 1495 , 1604 , 1605 . 
மதுரை சொக்கநாதக்கடவுள் 1488 . 

மூவர் துதி 1563 . 
மதுரை சொக்கநாதர் துதி 1473 . 

மூவரம்மானை 1496 . 
மயில் வகுப்பு 1454 . 

மூவரம்மானை 1570 , 1571 . 
மயில் விருத்தம் 1461 , 1529 . 
மயிலாசலததந்தாதி 1463 , 1464 . மெய்கண்ட தேவன் 1559 . 
மயிலாப்பூர் 1506 , 1507 . 

மெய்ச்சுருக்கம் ஐம்பது 1572 . 
மயிலாப்பூர்க் கபாலீசுவரமூர்த்தி 

மெய்ஞ்ஞானக்குறவஞ்சி 1460 . 
1560 . 

மே 
மயிலைச் சற்குருவாநந்தர் அம்மா 
னைப்பாடல் 1461 . 

மேற்காவலம்மை பதிகம் ( கடலூர் ) 

1.499 . 

மேற்காவல்ம்மை பதிகம் ( கடலூர் ) 
மாணிக்கசுவாமி வெண்பா 1567 . 1525 , 

1526 . 
மாணிக்கவாசகர் 1538 . 
மாணிக்கவாசகர் ஞானத்தாழிசை 

யதிராசன் 1531 . 
1568 , 1576 . 

யோ 
மாணிக்கவாசகர் பதம் 1568 . 
மாணிக்கவாசகர் பாடல் 1569 , 1570. 

யோகசித்தி 1584 . 
மார்க்கசகாயர் துதி ( விரிஞ்சிபுரம் ) 

ரா 
1566 . 

ராமாநுசன் 1531 . 
மாரியம்மன் 1520 to 1524 . 
மாரியம்மன விருத்தம் 1529 . 
மாரியம்மை தாலாட்டு ( கன்னனூர் ) 

வடவேங்கடவன் 1532 . 
1520. 

வடிவுடையம்மை துதி 1529 . 
மாரியம்மை துதி ( கன்னனூர் ) 1521 . 

வடிவுடையம்மை 

நவரத்தினமாலை 
மாரியம்மை துதி (கோலியநல்லூர் ) வடிவுடையம்மை 

நவரத்தினம் 
1522 . 

(திருவொற்றியூர் ) 1527 , 1528 . 
மாரியம்மை பதம் 1522 . 
மாரியம்மை பதிகம் (ஊற்றுக்காடு ) 

வரதராஜ பிள்ளை ( பையனூர் ) 1530 , 

1537 . 
1524 , 1538 . 

வருமுருகாற்றுப்படை 1465 


LOIT 


வ 


1496 . 


- 


8 


AN 


K 


வாதவூரர் , 1560 . 

வேங்கடேசர் (திருப்பதி ) 1534 , 1535 , 
வாராணசீ 1424 , 1476 , 1477 . 

1536 . 
வாலி 1517 . 

வேங்கடேசர் திருவநந்தல் 1529 . 
வாலி கொண்டபுரம் - (திருச்சிராப் வேங்கடேசர் திருவநந்தல் ( பள்ளி 
பள்ளி ) 1518 . 

யெழுச்சி ) 1534 . 
வாலை நாயகர் 1617 . 

வேங்கடேசர் தோத்திரம் 1529 . 
வாலை தாசன் (பாலையாநந்த சுவாமி ) வேங்கடேசர் தோத்திரம் 1535 . 
1564 . 

வேடிச்சி காவலன் வகுப்பு 1454 .. 
வானைப்பதி செல்வ விநாயகர் 1428 . வேண்டும்பத்து 1536 . 

வேதபுரீசரந்தாதி 1503 . 
விநாயக புராணம் 1540 , 1541 . 

வேதபுரீசர் அந்தாதி 

உரையுடன் 

1501 . 
விநாயகர் 1421 , 1422 , 1425 , 1427 

வேதபுரீசர் அந்தாதி பதவுரையுடன் 
to 1430 , 1570 , 1571 . 
விநாயகர் துதி 1425 . 

1502 . 
விநாயகர் பஞ்சரத்தினம் 1428 . வேதபுரீசர் துதி 1501 . 
வியாக்கிரபாதர் 1584 . 

வேம்பத்தூரார் திருவிளையாடற் புரா 
விரிஞ்சிபுரம் மார்க்கசகாய குரு 1566 . 

ணம் 1473 . 
விருத்தாசலம் 1518, 1519 . 

வேல் வகுப்பு 1454 . 
வில்லிபுத்தூராழ்வார் 1432 , 1433 . 

வேல் வாங்கு வகுப்பு 1454 . 
விஷ்ணு 1530 , 1531 , 1533 , 1570 , வேல் விருத்தம் 1466 . 
1571 . 

வேலப்பன் 1607 , 1608 . 
வீ 

வேலப்பன் ஞானசூத்திர வெண்பா 
வீரபத்திரக் கடவுள் ( சிவப்பிரகாசர் , 

1607 . 
வீரதுறையூர்) 1485 , 1486 . 

வேழமுகம் 1429 , 1430 . 
பத்திரசுவாமி 

பதிகம் 

( அனு 
வீமந்தபுரம் ) 1499 . 
வீரபத்திரர் 1500 . 

வைகுந்த சதகம் உரையுடன் 1536, 
வீரராகவர் துதி 1529 . 

1537 . 
வீரராகவர் துதி 1534 . 

வைகுந்தநாதன் 1537. 
வீரவாள் வகுப்பு 1454 . 

ஸ்ரீ 
வீரைக்கவிராஜ பண்டிதர் 1510 , ஸ்ரீரங்க மாகாத்மியம் 1514, 
1511 . 

ஸ்ரீவித்தியை 1510 . 


வை 


A GINTS FOR THE SALE OF MADE AS GOVERNMENT 

PUBLICATIONS , 


IN INDIA 


NEW BOOK COMPANY , Booksellers , etc., " Kitab Mahal," 188-90, Hornby Road , 

Bombay . 
D. B. TARAPOREVALA SONS & Co. , Bombay . 
THACKER & Co. LTD ., Bombay. 
N. S. WACLE, Circulating Agent and Bookseller, No.6 , Tribhuvan Road , Girgaon , 

Bombay . 
THE BOOK COMPANY , Calcutta . 
BUTTERWORTH & Co. (ITD .) 6. Hastings Street. Calcutta . 
R. CAMBRAY & Co., Caicuta . 
THACKER, SPINK & Co., 3, Esplanade East, Calcutta 
The Proprietor, THE PUNJAB SANSKRIT BOOK DEPOT, Saidinitha Street, 

Lahore ( Punjab ). 
THE CHRISTIAN LITERATURE SOCIETY FOR INDIA , Pest Box No. 501 , Park Town , 

Ladras . 
CITY BOOK COMPANY, Post Box No. 283 , Madras. 
C. COOMARASWAMI NAYUNU AND SONS, 27 and 35 , Chinnathambi Street, Madras . 
HIGGINBOTHAMS ( LTD . ) , Mount Road , Madras . 
THE LAW PRINTING HOUSE , 11 , Mount Road , Madras . 
G.A , NATESAN & Co. , Madras. 
P. R. RAMA IYER & Co., 368, Esplanade Row . Madras . 
P. VARADACHARI & Co. , Booksellers , 8 , Lingha Chetti Street, Madras . 
Agent, THE SOUTH INDIA SAIVA - SIDDHANTA WORKS PUBLISHING SOCIETY , 

LTD ., 6. Coral Merchant Street, Madras. 
D. SRI KRISHNAMURTI, Editor of “ Grama Paripalana , " Ongole (Madras ). 
E. M. GOPALAKRISHNA KONE, Pudumantapam , Madura (Madras ), 
M. SESHACHALAM & Co., Proprietors, The Hindu Press , Masulipatam ( Madras ). 
THE HINDUSTAN PUBLISHING CO., LTD ., Rajahmundry (Madras ). 
THE MODERN STORES, Salem (Madras ). 
S. KRISHNASWAMI & Co., Teppakulam Post, Trichinopoly Fort (Madras ). 
L. VAIDYANATHA AYYAR, Law Bookseller. Teppakulam P.O., Trichinopoly 

(Madras ). 
A. VENKATASUBBAN , Law Bookseller, Vellore (Madras ). 
P. N. SWAMINATHA SIVAN & CO ., Commission Agents, Booksollers, etc., Puduk 

koutai State. 
MOHANLAL DOSSABHAI SHAH , Books Agent, etc., Rajkot. 
B.S. MATHUR & Co., Chatur Vilus, Peota Civil Lines, Jodhpur ( Rajputana ), 
THE BOOKLOVERS RESORT, Booksellers and News Agents , Taikad , Trivandrum . 


NOTICE . 


Official publications may be obtained in the United 
Kingdom either direct from the office of the High Commis 
sicur for India , India House , Aldwych , London, W.C. 2 , or 
through any bookseller. 


